இதனை 


லகவாயிகார 
ஸகளாதிகாரம் 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


வெட்கம் 


SMS 


சரசுவதி மகால் நூலகம் 


- 


தஞ்சாவூர். 


கற்றனைத்துபாகதி 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீட்டு எண் - 92 


|| ஸகவாயிகா 8 || 


{ சுமவ நிவணீத8 ) 


அகஸ்திய மகரிஷி அருளிய 
ஸகளாதிகாரம் 


பதிப்பாசிரியர் 
கே . வாசுதேவ சாஸ்திரி , B.A., 

முன்னாள் சமஸ்கிருத பண்டிதர் 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


தொல் 
. 


தொட்சரசுவது 


SARASVATI 


महालय 


கஞ்சாவ 


தஞ்சாவூர் மஹாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர். 


2006 


விலை ரூ . 


BibliographicalData 


Title of the Book 


: SAKALADHIKARAM 


Editor 


: K. Vasudeva Sastry, B.A. , 


Publisher 


: Director 

Sarasvati Mahal Library. 


Publication No. 


: 92 


Language 


: Sanskrit & Tamil 


Edition 


: 


Edition 


Date of Publication 


: July, 2006 


Paper Used 


: 18.6 Kg . Seshasayee 


Size of Book 


: 21 x 14 cm . 


Printing and TypeUsed : 16 pt . & 11 pt . 


Number of Pages 


: 216 


Price 


: Rs . 


Printer 


: Sarma s Sanatorium Press 

Pudukkottai. 


Binding 


: Stiff Binding 


Subject 


: Silpasastra 


வெளியீட்டாளர் முகவுரை 


பண்டிட் ஜவகர்லால் நேரு அவர்கள் தனது 
இந்தியாவைக் கண்டு கொண்டேன் " ( Discovery of India ) 
எனும் நூலில் இந்தியா சமூகம் , பண்பாடு , ஓவியம் , சிற்பம் 
போன்றவற்றால் வேற்றுமையில் காணும் ஒற்றுமையை வியந்து 
பாராட்டுகிறார் . 


குறிப்பாக தமிழ்நாடு கலைகளின் பிறப்பிடம் . 
சிற்பக்கலை செழித்து வளர்ந்து , வாழ்ந்த - வாழும் இடம் . இவை 
நம் தமிழ்ச் சமுதாயத்தின் உயர் இலட்சிய வாழ்வை - பண்பாட்டு 
உச்சத்தை - கலை நுண் ஆழத்தைப் புலப்படுத்துவன. 


ஞானம் 


எத்துணைத் தத்துவ 

தழைத்த 
மெய்யுணர்வினரும் உருவ அல்லது படிம வழிபாட்டை உவந்து 
பாராட்டி வருவது மரபு . " சித்திரத்தில் அலர்ந்த 
செந்தாமரையை ” ப் போற்றி மகிழும் கம்பன்போல் இறைவன் 
அடியவர்கள் கடவுளினும் அவன் உருவத்தை - மூர்த்தியைப் 
பாடிப் பரவி காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி உணர்ந்து 
உவப்பர் . 


சிற்ப சாத்திரத்தில் அறுவகை மரபுகள் உண்டென்று 
கூறப்படுகின்றன . அவையாவன, 

1. விச்வகர்ம மதம் , 
2. விச்வம்பர மதம் 
3. பிங்கள மதம் 
4. உத்பவ மதம் 
5. மயமதம் 

6. பரிமள மதம் 
இச்சிற்ப நூல்கள் மரபுவழி விச்வகர்மா தேவர்களின் 
சிற்பி எனவும் , மயன் அசுரர்களின் சிற்பி எனவும் கூறப்படுகிறது . 
மிதிலையில் இராமன் திருமணம் நடந்த திருமண மண்டபம் , 

மயன் முதல் திருத்திய மணிசெய் மண்டபம் 

அயன் முதல் திருத்திய அண்டமும் ஒத்த தாகக் 
கம்பர் பாடுகிறார் . 


உருமானங்களைப் பற்றி மட்டுமே எடுத்தியம்பும் 
நூல்கள் உள்ளன . அவற்றுள் ப்ராம்மீய சித்ரகர்ம சாத்திரம் , 
ஸாரஸ்வதீய சித்ரகர்ம சாத்திரம் , சகலாதிகாரம் , சித்ராகஸ்தியம் 
என்பன குறிப்பிடத்தக்கவை . முதல் இரண்டு நூல்களும் 
முறையே 

படிமங்களைப் பற்றியும் , 
படிமங்களைப் பற்றியும் கூறுகின்றன . சகலாதிகாரமும் , 
சித்ராகஸ்தியமும் முறையே சைவ - வைணவ படிமங்களைப் 
பற்றிக் கூறுகின்றன . 


வைணவ 


சைவ 


இந்த வெளியீட்டில் முதல் 50 சுலோகங்களுக்கு மூலச் 
சுவடியிலேயே தமிழ் உரை காணப்பட்டது . அதுவும் இதில் 
சேர்க்கப்பட்டிருக்கிறது . முதற்பதிப்பு திரு . கே . வாசுதேவ 
சாஸ்திரி அவர்களைப் பதிப்பாசிரியராகக் கொண்டு 1961 இல் 
இந்நூலகம் வெளியிட்டது . தற்பொழுது மூன்றாம் பதிப்பாக 
வெளிவருகிறது . இந்த வெளியீடு ஸ்தபதிகளுக்கும் , 
பொதுவாகக் கலை ஆர்வலர்களுக்கும் பயனாக இருக்கும் என 
நம்பப்படுகிறது . 


இந்நூல் வெளிவர நிதியுதவி நல்கிய நடுவண் அரசுக்கும் , 
நிருவாக அலுவலர் திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , 
முன்னாள் வெளியீட்டு மேலாளர் திரு . எம் . பாலசுப்ரமணியன் 
அவர்களுக்கும் , இந்நூல் நல்லமுறையில் அச்சில் வெளிவரக் 

புதுக்கோட்டை சர்மாஸ் சானடோரியம் 
அச்சகத்தாருக்கும் என் பாராட்டுதலைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 


காரணமான 


தஞ்சாவூர் 
18-7-2006 


சா . விஜயராஜ் குமார் , இ . ஆ . ப . , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


PREFACE 


This publication of ‘ Sakalādhikāra is the 4th 
in the series of Manuscripts on Sculpture edited and 
published by this Library with the aid of Government 
Grant. The title of the work means a treatise on 
Deities with form ’ . This deals with Saivite images 
and is attributed to Agasthya . Its counter - part on 
Vaişnava images by the same author is Chitrāgastya 
a copy of which was recently obtained from the 
Oriental Library , Trivandrum . It is expected that 
this work on Vaisnava images may be included in 
subsequent series . 


The texts of Agastya , Kāśyapa and Visvakarma 
are the ones usually followed in Sculpture in South 
India . Kāsyapa s text has already been published with 
translation by this library and Viśvakarma s text is 
being edited . Two other texts which are fuller than 
these and found only in this library , dealing with 
Saivite and Vaişnavite images, are in the form of a 
discourse by Lord Siva to Sri Pārvati and Lord Vişnu 
to Lord Brahma , and were published with translation 
under the titles Sārasvatiya Chitrakarma Sāstra and 

Brāhmiya Chitrakarma Sāstra respectively. The 
text relating to Silpa Šāstra in general and to 
Sculpture in particular abound in errors and lacunae 
and the present text is not an exception to the general 


ii 


rule. Sri K. Vasudeva Sāstri , retired Research Pandit 
of this Library, who has ably edited many works on 
several subjects, has done an admirable job of this 
work . Our thanks are due to him for his valuable 
services . 


Our thanks are due to the Government of Madras 
for their timely grants that have enabled the publica 
tion of this and other valuable works available in this 
Library. 


TANIORE 


27--8 - 61. 


S. GOPALAN , 

Honorary Secretary , 
7. M. S. S. M. Library Committee . 


INTRODUCTION . 


The art of Shilpa is a comprebepsive one . It 
includes Architecture , Sculpture , Painting and Crafts 
mansbip . The most ancient treatise on this subject 
is a branch or Upānga Vēda of Yajur Vēda . Though 
this ancient text is not available to- day , the number 
of chapters and the contents of each chapter of all 
the ancient texts on all the subjects including Shilpa 
are preserved for us in a rare manuscript called 
YImalāstakam preserved in the Saraswathi Mabal 
Library , Tanjore . In describing the contents of the 
obapters of Shilpa , the subject is divided into two 
parts , Pūrpānga aad Uttarānga, dealing respectively 
with objects for pbysical and mental enjoyments . 

Tbe Pūrvānga bas 9 chapters dealing with : 

1. The Universe including the abodes of 
celestials and human beings . 

2. The several parts of the Universe . 

3. The cities of Agri , Yama and other Lords of 
the quarters . 

4. The construction of ramparts , storeyed 
palaces and mansions . 

6. Vory high and very majestic groups of 
storoyed buildings . 

6. The construction of vehicles and curious 
means of transports . 

7. Air - chariots of Siddhas and Gandharvas and 
Vidyādbaras of large proportions . 


ii 


8. Construction of Ships . 
9. The units of measurement. 


The second part consists of ll chapters and 
deals with : 


Ornamenta of various descriptions such as 
crowns and coronets and bracelets . 

2. Six kinds of ear ornaments and other kinds of 
ornaments to be worn in other parts of the body . 

3. The making of ornaments of Devas and 
Dänavas Gandbaryas and celestial damsels . 


4. The production of Gold . 
5. Gems , their examination and their weights . 

6. The smelting and purification of metallic 
oros . 


7. Boring of gems . 

8. The art of brightening of , gems in all its 
fullness. 
9. The weights Ganja , 

Karșa and Kaladja 
etc. for weighing gold and gems . 

10. The making of all kinds of weapons and 
cutlery . 

11. The proper proportious makiug for aus 
pioiousne88. 

Six Schools of Shilpa are mentioned , namely the 
Schools of ( 1 ) Viswakarma ( 2 ) Vis yambhara ( 3 ) 
Pingala ( 4 ) Utpala ( 5 ) Maya and ( 6 ) Parimala . 


ili 


Io Purdoas , Agamas and other works on Shilpa 
the original authorities on Silpa are given in varying 
numbers as 18 , 32 and 81 eto . 


The most populer of the : 0 Are the treatises of 
Maya and Vis akarma, the architeots of A suras and 
Dēvas raspaotivoly . The treatise of Maya is available 
in a single book named Vuya Matain . But Vis wa. 
karma s work is found scattered in a number of work 
man s inanuals , soine in print and others in manu . 
soripts . Viswakarına Vāstu Sīstrain , the biggest of 
these manuals dealing with planning of cities and the 
arobitecture of buildings bas already been published 
by this library 

Oi the other original authorities the most popular 
oues are Käs yapa Silpam and Manasāram . Both 
these work deal with every branch of Silpu . Tbey 
have been published some years ago , but the text 
abounds in errors and lacunae . The other origioal 
authorities now available to uz dealing witb all the 
aspects of Silpz are Aindram , Nārada Silpam and 
A parājita Pșccbā . We bave compreben : ive latter day 
compilations of the 10th and 13th century in Bhoja s 
Samarāngana Sūtradhūra and Kumāra s S ilpa Ratna . 
We have also a number of works by Mandaou .. 

Besides these , there are a number of works dealing 
with sculpture alone . They are Brāhmīya Citra 
karma Sastram , Sārasvatīya Citrakarm . Sāstram , 
Sakalādbikārain and Chitrā Āgastyarn . The first is 
said to bave been addressed by Mabavişņu to Brahma , 
the second by Bșhma to Saraswati Dēvi . The third 


and the fourth are said to have been the works of Sage 
Agastya . The first and second are complimentary to 
each other, the former dealing with Vaişņa vite images 
and the latter with the Saivite images . Similarly the 
third and the fourth deal with Saivite and Vaişņavite 
images respectively . The first two 

The first two have recently 
been published by this library with translation in 
Tamil. The third is the prǝsent work . A manuscript 
of the fourth is available in the Trivandrum Library . 


In these works on Soulptnre the general arrange 
ment of the subjeot matter is practioally the same . 

This work first deals with the proportion of the 
height of the images to those of the temple , and the 
units of measurements . The proportions of the 
several features of the body aro then detailed with 
standard heights as reference . These standard beigbts 
are different for different classes of images and they 
are classified into ten main heights beginning with 
one span to ted spans . This system is called Tāla 
māns or Measurement by spans . A Tala or span is 
divided into 12 angulas and eaob angula is therefore 

of an inoh in present day use . The angula is divided 
into 8 yavas . The measurements of the features are 
of four kinds ( 1 ) vertical ( 2 ) breadthwise ( 3 ) thick 
0088wise and ( 4 ) dealing with interspaces. Hundreds 
of measurements are given for each image . 

The text then deals with the selection of 
materials of which the images are made , Wood , Granite , 
Cement, gems , ores and metals of which copper , 
þroaze , brass , silver and gold & rº sąnợtioned . The 


process of making mettallio images is not detailed in 
these works . The moulding process of making mettalio 
images is contained in & work called Madhuocista 
Pratistha Vidhi which is available in Oriental Manu 
soripts Library , Madras . Special details are however 
given for images of cement . The skeleton called 
Sula over wbiob the plastering has to be made is 
generally of wood and is described . in great detail . 
Over the wooden skeleton is wound the string or Rajju 
corresponding to the Nādis of the body . This process 
is called Rajju Bandhana . Over this is made tho 
plastering . The plastering and the preparation of its 
materials are also given in detail . The painting over 
the images is next dealt with . The colours used for 
painting are mainly four wbite , yellow , bluo aod red 
and euch is subdivided into 4 shades . These 16 
colours are represented by minerals and other stable 
inorganic compounds not easily affeated by atmo 
sphere . 

The last chapter deals with the ceremony of 
opening of the eye of the image . 

The manuscript of the present work is available 
only in this Library and Oriental Manuscripts Library , 
Madras . As is generally the case with the Silpa 
Manuscripts the text is badly mutilated and the 
construction bas bad to be made with the help of 
parallel works and in some places purely by conjeoture . 
These manuscripts are being edited , translated and 
published for the firrt time and the discovery of other 
copies of Manuscripts map belp to improve the text , 


pi 


It is boped that this text may be found useful to 
the Stbaptis and the general readers alike . 


Tanjore . 
20-4-1961 . 


) 


K. VĀSUDĒVA SASTRI . 


முகவுரை. 


சிற்பக்கலை என்பது ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட 
பலகலைகள் சேர்ந்தது . அதில் கட்டடக்கலை , உருமானம் 
செய்தல் , சித்திரம் வரை தல் , வேலைப்பாடுள்ள தும் தினசரி 
உபயோகத்திற்கு வேண்டியதுமான சாமான்கள் செய்தல் , 
இவை யாவும் அடங்கும் . நம் நாட்டில் இக்கலையைப் 
பற்றிய மிகப்புராதன நூல் யஜுர் வேதத்தின் பிரிவாகிய 
உபாங்கவேதம் ஆகும் . இந்த நூல் அதன் முழு 
உருவத்தில் தற்காலம் நமக்குக் கிடைக்கவில்லையாயினும் , 
வேதங்கள் , உபவேதங்கள் , புராணங்கள் முதலியவற்றில் 
உள்ள அத்தியாயங்களின் எண்ணிக்கையும் , ஒவ்வொரு 
அத்தியாயத்திலுமுள்ள விஷயங்களின் சுருக்கமும் 
யாமளாஷ்டகம் என்னும் ஓர் பழைய நூலில் தஞ்சை 
ஸரஸ்வதி மகாலில் நமக்குக் கிடைக்கிறது . 


இதில் சில்பத்தைப்பற்றிய நூல் இரண்டு பாகங் 
களாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறது . 

முதல் 

பாகமாகிய 
பூர்வாங்கத்தில் நமது சரீர சௌக்கியத்திற்கு வேண்டிய 
கட்டடம் முதலியவற்றின் நிர்மாணம் 

கூறப்படுகிறது . 
இரண்டாவது பகுதியாகிய உத்தராங்கம் நமது மனத்தின் 
உற்சாகத்திற்காக உபயோகப்படுத்தும் ஆபரணம் 
முதலியவை செய்யும் முறையை 

விவரிக்கிறது . 
பூர்வாங்கத்தில் 9 அத்தியாயங்கள் இருக்கின்றன . அவை 
களில் உள்ள விஷயங்கள் வருமாறு: 

1. மானிடர்கள் தேவர்கள் முதலிய யாவரும் 
வசிக்கும் இந்த உலகத்தின் வர்ணனை . 


2. உலகத்தின் பல பகுதிகள் . 


3. அக்னி , யமன் முதலிய திக்பாலர்களின் நகரங்கள் . 


ii 


4. ப்ராகாரங்கள் , உப்பரிகைகள் , அரண்மனைகள் , 
மாளிகைகள் , தேவாலயங்கள் முதலியவற்றின் நிர்மாணம் . 

5. மிகவும் உயரமாகவும் கம்பீரமாகவும் அமைக்கப் 
படும் கட்டட வரிசைகளின் அமைப்பு . 

6. சாதாரண ஊர்திகள் , விசித்திரமான ஊர்திகள் , 
7. விசாலமான 

ஆகாய விமானங்கள் , சிறப்பாக 
சித்தர்கள் , வித்யாதரர்கள் , கந்தர்வர்களின் விமானங்கள் 
ஆகியவற்றின் நிர்மாணம் . 


8 


கப்பல் கட்டும் முறை 


9. அளவு முறைகள் 

உத்தராங்கம் 11 அத்தியாயங்கள் கொண்டது . 
அவைகளிலுள்ள விஷயங்கள் வருமாறு : 

1 , கிரீடங்கள் , கடகங்கள் முதலிய விசேஷ ஆபரணங் 
களின் அமைப்பு . 
2 . 

ஆறுவகைக் குண்ட்லங்களும் மற்ற அணிகளும் 
அமைக்கும் வகை . 
3. தேவர்கள் , அசுரர்கள் , 

ர்வர்கள் , 
அப்ஸரஸ்ஸுகள் , முதலியவர்கள் அணியும் ஆபரணங்களை 
அமைக்கும் முறை . 

4. தங்கம் உற்பத்தி செய்யும் முறை 
5 . நவரத்தினங்களைப் பரீக்ஷிக்கும் 

முறையும் 
அவற்றை எடைபோடும் முறையும் . 

6. தாதுக்களினின்றும் உலோகங்களைப் பிரித்துச் 
சுத்திகரிக்கும் முறை . 

7. ரத்தினங்களைத் துளையிடுதல் 


iii 


8. ரத்னங்களைத் தேய்த்துப் பட்டை தீர்த்துப் 
பிரகாசமுண்டாக்கும் முறை . 

9. தங்கம் முதலியவைகளை நிறுப்பதற்கான குஞ்சம் 
( குன்றுமணி ) கர்ஷம் ( வராகனெடை ) களஞ்சம் ( கழஞ்சு ) 
முதலிய எடைகள் . 

10. ஆயுதங்களும் , சஸ்திரங்களும் செய்யும் முறை 

11. அளவுகளும் , ஆயாதி அல்லது அவற்றை சுபம் 
உண்டாக்கும் முறையில் அமைக்கும் விதிகளும் . 

இதில் சில்பசாஸ்திரத்தில் 6 வகை சம்பிரதாயங்கள் 
உண்டென்று கூறப்படுகின்றது . அவை வருமாறு ; 

1. விச்வகர்மமதம் 2. விச்வம்பரமதம் 3. பிங்கள 
மதம் 4. உத்பலமதம் 5. மயமதம் 6. பரிமளமதம் 

புராணங்களிலும் , ஆகமங்களிலும் ஏனைய சிற்ப 
சாஸ்திரங்களிலும் , சிற்பத்தைப் பற்றிய நாலாசிரியர்கள் 
18 என்றும் , 32 என்றும் , 81 என்றும் இன்னும் பலவகை 
யாகவும் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 

இவர்களில் விச்வகர்மா , மயன் இவ்விருவருமே 
முக்கியமானவர்கள் . விச்வகர்மா தேவர்களின் சிற்பி . 
மயன் அசுரர்களின் சிற்பி . மயமதம் முற்றிலும் ஒரே 
நூலாக இப்பொழுதும் கிடைக்கிறது . ஆனால் விசுவகர்மா 
வினுடைய நூல் பல பகுதிகளாகவே அந்தந்தப்பகுதிச் 
சிற்பத்தொழிலாளிக்கென்றே தனியாகத்தொகுக்கப்பட்டுப் 
பல நூல்களாக நமக்குக் கிடைக்கிறது . அவற்றுள் , 
கிராமங்கள் , நகரங்கள் கட்டடங்கள் இவைகளைப்பற்றிய 
விரிவான பகுதி " விச்வகர்மவாஸ்து சாஸ்திரம் " 
பெயரால் இந்த நூல் நிலையத்தாரால் சில வருஷங்களுக்கு 
முன் 

வெளியிடப்பட்டுள்ளது . மற்ற பகுதிகள் 
இரண்டொன்று அச்சிலும் சில சுவடிகளாகவும் கிடைக் 


என்ற 


கின் றன . 


ir 


சிற்பக்கலையைப்பற்றிய மற்ற ஆசிரியர்களின் நூல் 
களுள் முக்கியமானவை காசியப சில்பமும் , மானஸாரமும் , 
ஆகும் . இவ்விரண்டு நூல்களிலும் சிற்பக்கலையின் எல்லாப் 
பகுதிகளும் இடம் பெற்றிருக்கின்றன . இவ்விரண்டு நூல் 
களும் பல வருஷங்களுக்கு முன் அச்சிடப்பட்டுள்ள 
போதிலும் பிழை மலிந்திருக்கின்றன . இவ்விரண்டைத் 
தவிர தற்காலத்தில் சிற்பத்தின் எல்லாப் பகுதிகளும் 
அடங்கிய நூல்கள் நமக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய 
முதல் நூல்கள் ஐந்த்ரம் , நாரதசில்பம் , அபராஜிதப்ருச்சா 
இவைகளே . பிற்காலத்திய தொகுப்பு நூல்கள் 
போஜ மகாராஜா இயற்றிய ஸமராங்கண ஸுத்ரதாரமும் 
குமாரர் இயற்றிய சில்பரத்னமும் , மண்டனர் எழுதிய 
சிற்ப நூல்களும் ஆகும் . இவையன்றி வாயு புராணம் 
முதலிய புராணங்களிலும் சைவ வைஷ்ணவ ஆகமங் 
களிலும் ‘ப்ருஹதஸம்ஹிதை போன்ற பலவகைத்தொகுதி 
நூல்களிலும் அர்த்தசாஸ்திரங்களிலும் சிற்பத்தைப் 
பற்றிய பகுதிகள் அடங்கியிருக்கினறன . 
இவைகளைத்தவிர 

உருமானங்களைப்பற்றி மட்டும் 
உள்ள சில நூல்கள் இருக்கின்றன . அவற்றுள் முக்கிய 
மான வை ப்ராம்மீயசித்ரகர்ம சாஸ்திரம் , ஸா ரஸவ தீய 
சித்ரகர்ம சாஸ்திரம , 

ஸகலா திகாரம , சிதராகஸ்தியம் 
என பன . முதல் இரண்டு நூல்களும் முறையே வைஷ்ணவ 
ப்ரதிமைகளைப்பற்றியும் , சைவ ப்ரதிமைகளைப்பற்றியும் 
கூறுகின்றன . இவ்விதமே ஸகலாதிகாரமும் , சித்ரா 
கஸ்தியமும் முறையே சைவ வைஷ்ணவ ப்ரதிமைகளைப் 
பற்றிக் கூறுகின்றன . 

முதல் 

நூல் விஷ்ணுவால் 
பிரும்மாவுக்கு உபதேசிக்கப்பட்டதாகவும் , இரண்டாவது 
நூல் ப்ரும்மாவினால் ஸரஸ்வதிதேவிக்கு உபதேசிக்கப்பட்ட 
தாகவும் மற்ற இரண்டு நூல்களும் அகஸ்திய முனிவரால் 
இயற்றப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது . 
இரண்டு நூல்களும் தமிழ் மொழி பெயர்ப்புடன் இந்நூல் 


முதல் 


Y 


நிலையத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளன . மூன்றாவது நூல் 
இந்த வெளியீடு . சித்ரகாஸ்தியம் என்னும் நூல் 
திருவனந்தபுரம் நூல் நிலையத்தில் கிடைக்கிறது . இந்த 
ப்ரதிமைகளைப்பற்றிய நூல்களில் அடங்கிய விஷயங்கள் 
அநேகமாக ஒரேமாதிரியாக இருக்கின்றன . 

முதலில் தேவாலயம் , கர்ப்பகிருஹம் இவற்றின் 
அளவுக்குப் பொருத்தமாகப் பிம்பங்களின் 

உயரத்தை 
நிர்ணயிக்கும் முறைகளும் அளவை அலகுகளும் சொல்லப் 
பட்டிருக்கின்றன . பிம்பங்களின் அங்கங்களின் அளவுகள் 
பிறத கொடுக்கப்பட்டிருக்கின் றன . 

பிம்பங்களைப் பல 
வகைகளாகப்பிரித்து ஒவ்வொன்றுக்கும் உரியது என ஓர் 
உயரத்தை ஏற்படுத்தி அந்த உயரத்தின் விகிதங்களாக 
அங்கங்களின் அளவுகள் 

கொடுக்கப்பட்டிருக்கின்றன 
இந்த உயரங்கள் 10 சாண் முதல் 1 சாண் வரையில் 
ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன . இந்த முறைக்குத் 

தாள 
மானம் என்று பெயர் . ‘ தாளம் என்பதற்குச் சாண் 
என்பது பொருள் . ஒரு தாளத்தை 12 அங்குலங்களாக்ப் 
பிரித்திருக்கிறார்கள் . இந்த அங்குலம் இப்பொழுது நடை 
முறையிலுள்ள அங் குலத்தின் பங்காகும் . 
அங்குலத்தை 8 யவைகளாகப்பிரித்திருக்கிறார்கள் . பிம்பத் 
தீற்காகக் கொடுக்கப்பட்டிருக்கும் அளவுகள் நால்வகை . 
செங்குத்தளவுகள் , அகல அளவுகள் , கன அளவுகள் 
அங்கங்களின் இடைவெளிகள் . இவ்விதமாக ஒவ்வொரு 
பிம்பத்திற்கும் நூற்றுக்கணக்கான அளவுகள் ஏற்பட் 
டிருக்கின்றன . பிம்பங்களின் அளவுகளைச் சொன்ன பிறகு 
பிம்பங்களைச் செய்வதற்கான மூலப்பொருள்களைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது . மரம் , கருங்கல் , சுதை என்னும் 
சுண்ணாம்புக்கலவை , உலோகதாதுக்கள் , ரத்தினங்கள் , 
பொன் , வெள்ளி , செம்பு , பித்தளை , வெண்கலம் , ஆகிய 
உலோகங்கள் விக்ரகங்களுக்கு ஏற்றதாகச் சொல்லப்பட் 
டிருக்கின்றன . உலோகங்களில் 

உலோகங்களில் விக்ரகங்களை வார்க்கும் 


முறை இந்த நூல்களில் சொல்லப்படவில்லை. மதூச்சிஷ்ட 
ப்ரதிஷ்டாவிதி அல்லது மெழுகு கட்டி வேலை செய்யும் 
முறை என்ற நூலில் இந்த விவரம் காணப்படுகிறது . இந்த 
நூல் மதராஸ் கீழ்த்திசை நூல் நிலையத்தில் இருக்கிறது .. 
இதன் விவரமும் இன்னும் சிற்பக்கலையின் பல நுணுக்கங் 
களும் அக்கலையில் இப்பொழுது ஈடுபட்டுள்ள சிற்பிகளிட 
மிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் . 


ஆனால் சுதையில் பிம்பம் செய்யும் முறை இந்த நூல் 
களில் வெகு விரிவாகக்கொடுக்கப்பட்டிருக்கிறது . முதலில் 
மரம் முதலிய மூலப்பொருளால் சூலம் என்ற உள்கூடு 
செய்யப்படவேண்டும் . 

அதன் பேரில் நாடிகளின் 
ஸ்தானத்தில் ரஜ்ஜுபந்தனம் என்னும் கயிறு சுற்றுதலும் 
செய்யவேண்டும் . அதன்மீது மண் , சுக்கான் முதலியவை 
சேர்ந்த கலவையைப் பூசவேண்டும் . 

அதன்மீது வர்ண 
வேலைப்பாடுகள் செய்யப்படவேண்டும் . நமது சிற்ப 
சாஸ்திரங்களில் வர்ணங்கள் முக்கியமாக நான்கு எனச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . அவை வெள்ளை , மஞ்சள் , நீலம் , 
சிவப்பு . ஒவ்வொன்றிலும் 4 வகைகள் . இந்த 16 வர்ணங் 
களையும் அவற்றிற்குரிய தாதுப்பொருளாலேயே குறிப்பிட் 
டிருக்கிறார்கள் . வர்ணங்கள் தாதுப்பொருளாயிருப்பதால் 
அவை காற்று சீதோஷ்ணம் முதலியவைகளால் பாதிக்கப் 
படாமலிருக்கின்றன . 

கடைசியாக அக்ஷிமோக்ஷணம் 
என்னும் பிம்பத்திற்குக் கண் திறக்கும் முறை சொல்லப் 
பட்டிருக்கிறது . 

இப்பொழுது வெளியிடப்படும் ஸகளாதிகாரத்தின் 
சுவடி இந்த நூல் நிலையத்திலும் மதராஸ் கீழ்த்திசை நூல் 
நிலையத்திலுமே கிடைக்கிறது . பொதுவாகச் சிற்ப நூல்கள் 
எல்லாவற்றிலும் உள்ள ஓர் பெரிய குறை , அதாவது 
நூலின் மூலபாடம் பல இடங்களில் சிதைவுற்றிருப்பது 
இந்நூலிலும் காணப்படுகிறது . சிதைந்த பகுதிகள் இதைப் 


vi 


கின்றன . 


. 


போன்ற மற்ற நூல்களைக் கொண்டு திருத்தப்பட்டிருக் 

சில இடங்களில் இந்த உதவியும் இல்லாமல் 
யு தியினாலேயே திருத்தங்கள் செய்யவேண்டியிருந்தது . 

இப்பொழுது வெளியாகும் சிற்ப நூல்கள் முதல் 
முறையாக இப்பொழுது தான் வெளியிடப்படுகின் றன . 
இந்த நூல்களின் சுவடிகள் இன்னும் வேறு இடங்களில் 
கிடைக்குமானால் அவற்றைக்கொண்டு மூலபாடத்தை 
இன்னும் சீர் திருத்தலாம் . 

இந்த வெளியீட்டில் முதல் 50 ச்லோகங்களுக்கு மூலச் 
சுவடியிலேயே தமிழ் உரை காணப்பட்டது . அதுவும் 
இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது . இந்த வெளியீடு ஸ்தபதி 
களுக்கும் , பொதுவாகக்கலையில் சிரத்தையுள்ளவர்களுக்கும் 
உபயோகமாக இருக்கும் என நம்புவோமாக . 


20--4-1961 . 


கே.வாஸுதேவ சாஸ்திரி , 

தஞ்சாவூர் . 


11 விஷயவ-( வி || 
பொருளடக்கம் 


வர . 
பக்கம் 


1-20 


20-40 


40-- 45 


45-54 


54 --- 60 


13 


60-72 


72-79 


சுயதாயா 

விஷய : 
அத்யாயம் 

பொருள் 
| நலமாஹவிபெஷ 

அளவைகளின் வகை 
2 உதா - பதாக 

உத்தம தசதாளம் 
3 யதாலெ ஓலிஜா நா 
மத்யம தசதாளத்தில் ஸ்த்ரீமாநம் 
£ wp200 தாலெ ரஷாந 

மத்யம தச தாளத்தில் புருஷமா நம் 
5 கய பாதாலெஓந 

அதம தசதாளத்தில் ஸ்த்ரீ மாநம் 
6 வெலாகாலக்ஷண 

ஸோமா ஸ்கந்த லக்ஷணம் 
7 அ.சரவாக்ஷண o 

சந்திரசேகர லக்ஷணம் 
8 வரஷவாஹ நனாக்ஷணம் 

விருஷபவாஹந லக்ஷணம் 
9 நடெபானாக்ஷண 

நடேச்வர லக்ஷணம் 
10 மமாயாயாக்ஷண 

கங்காதர லக்ஷணம் 
தி வுசானகராக்ஷண 
தரிபுராந்தக லக்ஷணம் 
கஜாணவி நானாக்ஷணம் 

கல்யாண ஸுந்தர லக்ஷணம் 
12 சுயநாரீயாக்ஷண o 

அர்த்தநாரீச்வர லக்ஷணம் 
13 வாவததிக்ஷைண 

பாசுபதமூர்த்தி லக்ஷணம் 


79-82 


83-88 


90-92 


92--96 


96-98 


99-100 


101-102 


i 


102-104 


104 - 105 


2 ) 


105-106 


107 


107_110 


| 


111-113 


114--115 


13 ககோதி க்ஷண 

கங்காளமூர்த்தி லக்ஷணம் 
14 ஹரிஹராய நாக்ஷணம் 

ஹரிஹரார்த்த லக்ஷணம் 
ஹிக்ஷாடநக்ஷண o 

பிக்ஷாடா லக்ஷணம் 
15 அலொவ லாஉக்ஷண 

சண்டேச்வரப்ரஸாத லக்ஷணம் 
16 க்ஷிணா F -3 க்ஷண 

தக்ஷிணாமூர்த்தி லக்ஷணம் 
17 கானாஉஹ நனாக்ஷண 

காலதஹா லக்ஷணம் 
18 ஜிமொஉ வனாக்ஷண 

லிங்கோத்பவ லக்ஷணம் 
19 

உார மஹண 
தாரு ஸங்க்ரஹணம் 

வாக்ஷண o 
சூலலக்ஷணம் 
20 ஜுவா ந 

நா 
ரஜ்ஜுபந்தனம் 
21 கவரா 

ம்ருத்ஸம்ஸ்காரம் 
22 வண லோலா ! 

வர்ண ஸம்ஸ்காரம் 
23 சுக்ஷிகொக்ஷணம் 

அக்ஷிமோக்ஷணம் 
சவால் - சூயாவிருக்ஷண 
அனுபந்தம் ஆயாதிலக்ஷணம் 


116-120 


120-127 


,, 


128-136 


136. - 144 


145-149 


150-158 


159-194 


-- 


ஸ்ரீ ஜஹாமணவதயெ ந e : 


வாகலாயிகா : 


ஸ்ரீ மஹாகணபதி துணை . 


ஸகளாதிகாரம் 

என்னும் 
உருமானங்களைப்பற்றிய சிற்ப நூல் 


வகஸ் நிஷகூறாவிஹாத்த 

தி . வியவெவ வவவாஷிெ. ந : | 
வியி20 கவை யயொத 
பலியாண தயா கயயா epyo | A 1 


மனி 


சுவடியிலுள்ள உரை : -பாமேச்வரனுடைய 
யானது ஸகள மென்றும் நிஷ்களமென்றும் மிச்ரமென்றும் சொல்லப் 
படுகிற விபாகத்தால் ஸகளமானது அவயவங்களோடே கூடியிருக்கும் . 
நிஷ்களமானது லிங்காகாரமாயிருக்கும் . மிச்ரமானது முகலிங்கங்களா 
யிருக்கும் . இப்படி யொருமித்தாயிருந்துள்ள பரமேச்வரனுடைய 
வபுஸ்ஸ - ( சரீரம் ) சசியை (சந்திரனை ) தரிக்கப்பட்டிருந்துள்ள ஈசுவர 
னாலே யாதொருபடி , சொல்லப்பட்டதோ அத்தை நான் சொல் 
கிறேன் . 

( க ) 


1. கடவுளுடைய திருமேனி ஸகளம் , நிஷ்களம் , மிச்ரம் 
என மூன்று வகைப்படும் . ஸகளமாவது தலை , உடல் , கை கால் 
முதலிய எல்லா அவயவங்களோடும் கூடிய உருவம் . நிஷ்கள 


லகாையிகாசெ 


( 2 நலமாஹ 


. 


மாவது அங்க அவயவங்கள் இல்லாமல் லிங்கம் முதலான 
உருவமாக இருக்கும் . மிச்ரமாவது அவயவங்களுள் ஏதோ 
சிலவற்றோடு அமைந்திருக்கும் உருவம் . மிச்ர உருவத்திற்கு 
* முகலிங்கம் அதாவது லிங்கத்தில் முகத்திலுள்ள கண் 
முதலியவை மட்டும் அமைந்திருத்தல் உதாரணமாகும் . இந்த 
உருவத்தில் அவயவம் எல்லாம் உள்ள உருவம் , அவயவமே 
இல்லாத உருவம் , இவ் விரண்டின் அம்சங்களும் சேர்ந்திருப் 
பதால் இதற்கு மிச்ரம் அதாவது, இரண்டும் கலந்தது 
என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது . " இவற்றின் விவரங்களை 
பரமசிவனால் உபதேசிக்கப்பட்டபடி இனி நான் சொல்லு 
கிறேன் என்று நூலாசிரியரான அகஸ்திய மஹரிஷி ஆரம் 
பிக்கிறார் . 
தடின.அ அனா விவியா வவ 

யா ( தா ) நணியாதபலாயா | 
விவியவொஹ eJP தகளோ 
விர வித வயஷவிய வெக || உ ! 


வவஈ 8 


சு - உரை : - தக - அந்த வபுஸ்ஸானது அசலமென்றும் சல 
மென்றும் இரண்டுபடியாயிருக்கும் . அசலமானது சலிக்கப்படாதது . 
சலமானது சலிக்கப்படும் . ஸ்ரள ( நேர்மையான ) தாருவாலும் ( மரத் 
தாலும் ) நல்லமணியாலும் , பல வர்ணங்களினாலும் , கல்லாலும் , ஸுதை 
யாலும் , வெவ்வேறு வகைப்பட்டிருந்துள்ள லோ ஹங்களினாலும் , மண் 
ணாலும் , நன்றான சர்க்கரையாலும் ( மெல்லிய மணல் அல்லது சுக்கா 
னாலும் ) ஸ்வயரூபங்கள் எட்டுவிதமாம் . 

( உ ) 
2. இப்படிச் சொல்லப்பட்ட கடவுளின் உருவங்கள் 
அசலம் , சலம் என இருவகைப்படும் . அசலம் என்பது 
இருந்த இடத்தை விட்டு நகர்த்தக் கூடாதது . இம்மாதிரியான 
விக்ரஹத்திற்கு மூலஸ்தானம் அல்லது மூலபேரம் என்று 
பெயர் . சலம் என்பது நினைத்தபடி இடம் விட்டு இடம் 
நகர்த்தக்கூடியது . ( இம் மாதிரியான விக்ரஹத்திற்கு உற்சவ 
விக்ரஹம் அல்லது உற்சவ பேரம் என்று பெயர் .) 


வயஜொ 2 காயம் 


3 . 


விரெஷs ) 


1 


பலவகை 


இவ்வுருவங்கள் நல்ல மரங்களாலும் , நல்ல ரத்னங்க 
ளாலும் , தாது அதாவது ,உலோகச் சத்து அடங்கிய பல 
வகை வர்ணப் பொடிகளாலும் , கருங் கல்லாலும் , சுதை 
என்னும் நற் சாந்தாலும் , 

உலோகங்களாலும் 
மண்ணாலும் , முதல் தரமான சுக்கானாலும் , ஆக இந்த எட்டு 
வகைப் பொருள்களாலும் அமைக்கப்படும் . 

வாயி -வே பாகரே ஸௌய ஸொ ஷாவாஷதெ | 
அறாஅ பலியாயாயாத ஐ பதமாஹஜௌ 
அழுவெ 5.புஜீயாமாஹா யாதுஜ ஜவக 3 F !! 


சு - உரை : - மண்ணாலும் , சர்க்கனரயாலும் , ஸுதையாலும் 
பண்ணப்பட்டது ஸ்தாவரமென்று சொல்ல படும் . சிலையும் மாமும் 
சலிக்கவும் சலியாதிருக்கவும்படும் . தாதுவும் ரத்னங்களும் , லோஹ 
மும் சலிக்கவே படும் . படஞ்சிலை ஆபாஸம் தாதுவாலே செய்யப் 
படும் . ஸுதைபாலே பண்ணப்பட்டது ( அர்த்த ) சித்ரம் என்று 
பெயர் . 


3. மண்ணாலும் , சுக்கானாலும் , சுதை என்னும் நற் சாந் 
தாலும் அமைக்கப்படும் விக்ரஹங்கள் இடம் விட்டுப் பெயராத 
வைகளாகவே இருக்கும் . கருங்கல், மரம் , தாதுவகை இவை 
களால் அமைக்கப்படும் விக்ரஹங்கள் அசையாமல் ஓரிடத்தி 
லேயும் இருக்கலாம் ; அல்லது அவைகளை இடம் விட்டு இடமும் 
நகர்த்தலாம் . இரத்தினங்கள் , உலோகங்கள் இவற்றை இடம் 
விட்டு இடம் எடுத்துச் செல்லக்கூடிய விக்ரஹங்களை அமைப் 
பதற்கே உபயோகப் படுத்தல் வேண்டும் . 


உருவத்தின் வெளித் தோற்றம் மட்டும் உள்ளதற்கு 
ஆபாஸம் என்று பெயர் . அதற்கு தாது என்னும் வர்ணப் 
பொடியையே உபயோகிக்க வேண்டும் . 

1. சுண்ணாம்பும் மணலும் பட்டைச்சாறு முதலியவைகளும் சேர்த்து 
வெண்ணெய் போல் நன்றாக அரைக்கப்படும் சாந்துக்கு நற்சாந்து என்று 


பெயர் . 


41 


லகாையிகார 


[ ஜாநமஹ 
அதாய் ஷௌயஜுவாநெ வித விதராய செவவா | 

வாஜ 

நீ ? J ஷவாக சுய -32 யாத ந0 | ச || 
சு - உரை : -ஸர்வாங்கமும் காணப்படுவதாகில் சித்ரமென்றும் 
அர்த்தாங்கம் தரிசிக்கப்படுமாகில் அர்த்த சித்ரமென்றும் பெயர் . ( ச ) 


4. அர்த்த சித்திரம் சுதையினால் அமைக்கப்படும் . சில 
நூலாசிரியர் சித்திரம் , சித்திரார்த்தம் இரண்டையும் சுதை 
யினால் அமைக்கலாம் என்று கூறியுள்ளனர் . சித்திரம் 
என்பது எல்லா அவயவங்களும் முன்னும் பின்னும் வெளிப் 
படையாகத் தெரியும்படி அமைக்கப்படுவது . அங்கங்களின் 
முன் பாதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்படுவது சித்ரார்த்தம் 
எனப்படும் . 


நிகொளுத விஹீநெந வடததாக நா | 
விதாஹா .. வெராக வருபெறஷாதராய ப ரு ! 

உரை : - நிம்ன முன்ன தம் ( மேடுபள்ளம் ) அன்றியிலே 
கர்பிக்கப்பட்டது ஆபாஸ சித்ரமென்று பெயராவது . அதுதான் 
படங்களிலென்ன ( துணியிலும் ) பித்தியிலென்ன ( சுவற்றிலும் ) கற் 
பிக்கப்படும் . அதனுடைய பலம் உத்தமம் , மத்யமம் , அதமம் . ( ரு ) 

5. மேடு பள்ளங்கள் இல்லாமல் அமைக்கப்படும் சித்ரா 
பாஸம் என்னும் உருவங்கள் துணி , சுவர் முதலியவைகளில் 
தீட்டப்படும் ஓவியங்களாகும் . ஆபாளம் என்ற சொல்லுக்கு 
வெளித் தோற்றம் என்பது பொருள் . மேலே சொல்லப் 
பட்ட உருவங்களை வைத்துப் பூஜை செய்வதினால் சித்ரம் 
என்னும் உருவம் உத்தம பலனையும் , சித்ரார்த்தம் மத்திம 
பலனையும் , ஆபாஸம் மிகவும் குறைந்த பலனையும் கொடுக்கும் . 


வயலொ 2 மாயா 


5 


விபெஷ:) 


ஒனே 


வா 20வதிலொ: 


carames 


ஹொஜா ஹைநொ லெரெவா வரஷவாஹ ந | 
நெபொர தயாமமாயா அதிராத க | ச || 


கருதாணமாஹாய நாரி வாவததயா | 
கவாஸ் . கெபாவாய.அ ஹிக்ஷாட ந 8 தாவா || 7 || 
அணெயாம yo V ணெ UTO காவி நா ந O | 
ஜிமொவது 2 தீ- நா ஹெ : ஷொமையா ஹவெசு | அ ! 

உரை : - உமையும் பரமேச்வரனும் இளைய நயினாரும் கூடி 
யிருந்த விக்ரஹமும் , சந்திரனை தரிக்கப்பட்டிருந்துள்ள விக்ரஹமும் , 
வ்ருஷ்பத்தை வாஹனமாக உடைய விக்ரஹமும் , ந்ருத்தம் ஆடின 
விக்ரஹமும் , கங்கையை தரித்த விக்ரஹமும் , திரிபுர தஹனம்பண்ணின 
விக்ரஹமும் , திருக்கலியாணம் பண்ணின விக்ரஹமும் , அர்த்தாங்கம் 
பரமேசுவரியைத் தரித்த விக்ரஹமும் , அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ் 
த்ரம் கொடுத்த விக்ரஹமும் , கங்காள விக்ரஹமும் , கேசவார்த்தமான 
விக்ரஹமும் , சண்டேச்வரனுக்குப் ப்ரஸாதம் கொடுத்த விக்ரஹமும் , 
ருஷிகளுக்கு ஞானோபதேசம் பண்ணின விக்ரஹமும் , லிங்கத்தில் 
நின்று உத்பவமாகத் தோற்றப்பட்ட விக்ரஹமும் ஆகப் பதினாறு 
படியாம் . 

( சு , அ ) 
(6-8) பரமசிவனின் மூர்த்திகள் பதினாறு . அவையாவன : 

1. ஸோமாஸ்கந்தர் அதாவது பார்வதியோடும் முருக 
னோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கும் மூர்த்தி . 

2. சந்திர சேகரர் அதாவது சந்திரனைத் தலையில் 
ஆபரணமாகத் தரித்தவர் . 

3. வ்ருஷ வாகனர் - ரிஷப வாகனத்தின் மீது எழுந் 
தருளி யிருப்பவர் . 


6 


லகளாயிகாரெச 


( ஜாநமஹ 


4. நடேசய் 
மூர்த்தி . 


ஒரு காலைத் தூக்கி நின்றாடும் நடராஜ 


5. கங்காதரர் - கங்கையைச் சடையில் தரித்தவர். 

6 , த்ரிபுராந்தகர் - முப் புரங்களையும் அவைகளில் சஞ் 
சரித்த அசுரர்களையும் அழித்தவர் . 

7. கல்யான ஸுந்தரர் - பார்வதி தேவியோடு கல்யாணம் 
கோலத்தில் காட்ட யளிப்பவர் . 

8. அர்த்தநாரீசுவரர் - தேவியைத் தன் உருவத்தின் 
இடது பாதியாகக் கொண்டவர் . 

9. பாசுபத மூர்த்தி - அர்ஜுனனுக்குப் பாசுபதம் என்ற 
தனது அஸ்திரத்தைத் தந்தருளிய மூர்த்தி . 

10. கங்காள மூர்த்தி - கங்காளம் என்னும் எலும்புக் 
கூட்டைத் தோளிலேந்தி நடமாடும் உருவம் . 

11. கேசவார்த்த மூர்த்தி - ஒரு பாதி சங்கரனும் மற்றொரு 
பாதி நாராயணனுமாகச் சேர்ந்த உருவம் . 

19. பிக்ஷாடன மூர்த்தி - பிக்ஷைக்குச் சென்ற திருக் 
போலம் , 


13. சண்டேசுவரானுக்ரஹ மூர்த்தி - சண்டிகேசுவரருக்கு 
அருள் புரிந்த கோலம் . 

14. தக்ஷிணாமூர்த்தி - ஸனகாதி மகரிஷிகளுக்குத் தெற்கு 
முகமாய் அமர்ந்து ஞானோபதேசம் செய்த திருக்கோலம் . 

1. அஸ்திரம் என்பது மந்திரங்களினாலும், தெய்வ சக்தியினாலும் 
இயங்கும் அபார ச- தியுடைய ஆயுதம் . ஆயுதங்கள் முக்தம் , அமுக்தம் , 
முக்தா முக்தம் என 3 வகைப்படும் . விட்டு எறியப்படுவது , எறியப்படாதது , 
விட்டும் விடாமலும் எறியப்படுவது என்பது இவற்றின் பொருள் . அஸ்திரம் 
என்பது முதல் வகையைச் சார்ந்தது . கத்தி , கேடயம் இரண்டாம் வகை 
யைச் சேர்ந்தவை . பாசம் என்னும் கயிறு மூன்றாம் வகையைச் சேர்ந்தது . 


வயஜொ 2 காயா 


7 


விபொஷ 


1 


15 . கால சம்ஹார மூர்த்தி - மார்க்கண்டேயனுக்காக 
யமனை வென்ற கோலம் . 


16. லிங்கோத்பவ மூர்த்தி - லிங்கத்திலிருந்து மேலும் 
கீழும் அளவிறந்த உருவத்தோடு விஷ்ணுவும் , ப்ரம்ஹாவும் 
அடி முடி காணமுடியாதவாறு தோன்றிய உருவம் . 
வனதெஷா . வ , 

திவாணா நகஓயொ தொ 
வி.மஜா ந அ மஹஃ அ அரராயிஷா நவாடிகள் 
ஹஸா நாது தாஸ்.அ யஜாநொடியெநது || க || 

ருவெராஹம. ா நா er5 .தயா | 
ஜாநு pெ 4 ° தொக தெர o w ஹுயா ஹவெக 01 
* - உரை : -லிங்கவசாத் 

ப்ரமாணமென்றும் , கர்ப்பக்ருஹ 
ப்ரமாணமென்றும் , த்வாரவசாத் ப்ரமாணமென்றும் , அதிஷ்டான 
வசரத் ப்ரமாணமென்றும் , பாத ப்ரமாணமென்றும் , முழத்தாலும் 
தாலத்தாலும் , யஜமானனுடைய உதயத்தாலும், மூல பேராங்குலத் 
தாலும் , மானாங்குலத்தாலும் , மாத்ராங்குலத்தாலும் , ஆக மானபேதங் 
கள் பதினொன்று மானங்கள் ஓஹுயாவாம் . 

( க , ய ) 
(9-10) இம்மூர்த்திகளின் அளவுகள் இனிச் சொல்லப்படு 
கின்றன . மூர்த்திகளின் உயரத்தை பதினோரு வகைகளில் 
நிர்ணயம் செய்யலாம் : 
1. மூலஸ்தானத்திலுள்ள 

லிங்கத்தின் அளவைக் 
கொண்டும் , 

2. கர்ப்ப கிருஹத்தின் உட்புற அளவைக் கொண்டும் , 
3. கர்ப்பகிருஹ வாயிலின் அளவைக் கொண்டும் , 

4. கர்ப்பகிருஹத்தின் அதிஷ்டானம் அல்லது அடிப் 
பட்டறையின் அளவைக் கொண்டும் , 

5. பாதம் அதாவது அடிப்பட்டறையின் பேரில் கட்டப் 
படும் பகுதியின் உயரத்தைக் கொண்டும் , 
S - 2 


8 


லகாையிகானெ 


( ஜா நலஹ 


6. ஹஸ்தம் என்னும் முழ அளவாலும் 
7. தாளம் என்னும் சாண் அளவாலும் 


8. கோயிலை நிர்மாணிக்கும் யஜமானனுடைய உயரத் 
தைக் கொண்டும் , 

9. மூலபேராங்குலம் அதாவது மூலஸ்தானத்தின் உயரத் 
தைத் தாளமான விதி ப்படி அதற்குரிய அங்குலத் தொகை 
யால் வகுத்துக் கிடைத்த அங்குல அளவாலும் 

10. மானாங்குலம் அதாவது யவை , நெல் முதலிய தானியங் 
களின் அளவினால் நிர்ணயிக்கப்பட்ட அங்குல அளவாலும் 

11. மாத்ராங்குலம் அதாவது யஜமானனுடைய நடு 
விரலின் நடுப் பகுதியின் நீளம் அல்லது அகலமாக நிர்ணயிக் 
கப்பட்ட அங்குலத்தாலும் நிர்ணயம் செய்யலாம் . 

இவை ஒவ்வொன்றும் பலவகைப்படும் . 
வீஜாபெலாஉய தார நாஹ eJoo வாஷ அயா ஹவக ! 
தாமெந ணெஷு யாது நவா routாயிகள் வொயே . 1 கெ || 
ஹீறவா 2 வி வ y er he 950 வாவா தயாாதியா 
வெராணா ஹி பலிவா . ver நவந்த ஷாய ஓவெ ஜா நவெ|| Q உ \\ 

1. தாளமான விதியாவது - விக்கிரகங்களின் அங்க அளவுகளை நிர்ணயிப் 
பதற்காக , அவை ஒவ்வொன்றுக்கும் உரியதென ’ ஓர் அளவை ஏற்படுத்தி , 
அந்த அளவை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அங்கங்களின் அளவை விவரிக் 
கும் முறை . விக்ரஹங்களுக்கு உரிய அளவுகள் , ‘ தாளம் என்ற சாண் 
அளவால் நிர்ணயிக்கப்பட்டு தசதாளம் என்ற 10 சாண் முதல் ஏகதாளம் 
என்ற ஒரு சாண் வரை 10 வகையாக வகுக்கப்பட்டிருக்கிறது . 10 சாண் 
முதல் 3 சாண் வரையில் ஒவ்வொன்றிலும் 4 அங்குலம் கூட்டிக் குறைத்து 
உத்தமம் , மத்திமம் , அதமம் என்ற மூன்று வகையுமுண்டு . 

தாளம் 
12 அங்குலம் கொண்டதென்று சொல்லப்பட்டிருக்கிறது . அங்குலம் ஒன்றுக்கு 
யவை 8 . 


1 


- 


1 


தாரம் 


கூறுகளில் 


வயலொ 2 தாயா 
விமெஷ ] 
உரை : - பூஜாம் சத்தினுடைய உயர 

பரமென்ன , அகலமென்ன 
அதன் சுற்றுப் பருமை யென்ன இவற்றிலே ஒன்றைப் பதினாறு 
செய்து , அந்த பாகத்தினாலே 3 , 5 , 7 , 9 , 11 அம்சங்களை ஏற்றியும் 
குறைத்தும் , ஸமமாக்கியும் , ஆக ஸங்க்யைகள் முப்பத்து மூன்று படி 
சொல்லப்பட்டது . ஸ்வாயம்பவலிங்கத்திலும் மானவ லிங்கத்திலும் 
ஷோடசப்ரதிமைகளுக்கும் சொல்லப்பட்டது . 

( ws , ML ) 
( 11-12) மூலஸ்தானத்திலுள்ள லிங்கத்தின் அளவைக் 
கொண்டு மூர்த்திகளின் அளவை நிர்ணயிக்கும் முறை வரு 
மாறு : 

லிங்கத்தின் பூஜாம்சம் அதாவது பூஜை செய்யும் மேல் 
பாகத்தின் உதயம் என்னும் உயரம் , அல்லது 
என்னும் குறுக்களவு (விட்டம் ) அல்லது நாஹம் என்னும் 
சுற்றளவு இவற்றில் ஒன்றைப் பதினாறு கூறு செய்து அந்தக் 

16 கூறுகளையும் அப்படியே வைத்துக் 
கொண்டோ , 3 அல்லது 5 அல்லது 7 அல்லது 9 அல்லது 
11 கூறுகளைக் கூட்டியோ அல்லது குறைத்தோ மூர்த்திகளின் 
உயரத்தை நிர்ணயிக்கலாம் . 16 கூறுகளோடு 3 , 5 , 7 , 9 , 11 
கூறுகளைக் கூட்டும் போது 19 , 21 , 23 , 25 , அல்லது 27 கூறு 
கள் உள்ள ஐந்து உயரங்கள் கிடைக்கும் . குறைக்கும் போது 
13 , 11 , 9 , 7 , 5 இந்தக் கூறுகள் உள்ள ஐந்து உயரங்கள் 
கிடைக்கும் . கூட்டாமலும் குறைக்காமலும் வைத்துக் கொண் 
டால் 16 கூறுகள் உள்ள ஒரு உயரம் கிடைக்கும் . ஆகப் பதி 
னோரு வகை உயரங்கள் கிடைக்கின்றன . இவ் விதமாக ஸ்வ 
யம்பு லிங்கங்கள் அதாவது ஸ்தல புராணங்களின்படி தானாக 
உண்டான லிங்கங்களின் அளவுகளைக் கொண்டும் புதிதாக 
நிர்மாணிக்கப்பட்ட லிங்கங்களின் அளவுகளைக் கொண்டும் 
பூஜாம்சத்தைக் கொண்டு அளவுகளும் , தாரத்தைக் கொண்டு 

1. பூஜாம்சோதயம் ) என்பதை நிர்ணயிக்கும்போது பீடத்தின் 
உயரத்தை நீக்கிவிட வேண்டுமென்றும் , ஸ்வாயம்புவ லிங்கத்தின் சிரஸ்ஸை 
சேர்த்துக் கொள்ளவேண்டும் , மானவலிங்கத்தில் சிரஸ்ஸன் உயரத்தை நீக்கி 
விகிவேண்டுமென்றும் மானஸாரத்தில் சொல்ப்பட்டியிருக்கிறது . 

வனவாவி மவயொகறெ Boer 50தஜெய8 ! 
வயஹூ மெ பலிரொ r ந MMA | 
ஜா ஷெமெது தவிரொஜாநகதஜெக 11 

கயதா . சுசு , ஜொ . எ , அ , கூ 


10 


ஜகனாயிகார 


[ er நவராஹ 
அளவுகளும் , நாஹத்தைக்கொண்டு அளவுகளும் ஆக 33 
வுகள் கிடைக்கும் . 


அள 


மெஹநடிவிலாஜிதெ நவவிய . மஹூ வாண ஓவெக 
Uு வார.அ வாஷா ஹிதா வாறாயிகதா | 
வெடிா விஜஜெரூவொடிய 40 வராவகாண தயா 2 
யிஷாநாஷிவமாகாணதஅரஷாடிரொஜ.வி . ~8 || as | 


சு - உரை : - கர்ப்ப க்ருஹத்தை ஒன்பது கூறுசெய்ய ஒன்பது 
ப்ரமாணமாம் . சுத்த த்வாரஸமமும் நாலத்தொன்று குறையவும் 
காலத்தொன்று ஏற்றவும் இரண்டினுடைய நடுவை நாலு கூறுசெய்ய 
ஒன்பது ப்ரமாணமாம் . அப்படியே அதிஷ்டானத்திலும் அங்க்ரி 
வசத்திலும் பதினெட்டு ப்ரமாணமாம் . 

( wn ) 


( 13 ) கர்ப்ப கிருஹத்தின் உயரத்தைக் 

உயரத்தைக் கொண்டு 
மூர்த்திகளின் உயரத்தை நிர்ணயிக்கும் விதம் எவ்வாறெனில் , 
கர்ப்பகிருஹத்தின் உள் கூட்டு சுவற்றின் உயரத்தை 9 கூறு 
கள் செய்து 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 அல்லது 9 கூறுகளாகிய 
9 வகை உயரங்களாக மூர்த்தியின் உயரத்தை நிர்ணயிக்க 
லாம் . கர்ப்பகிருஹத்தின் வாயில் உயரத்தை வாயிற்படியை 
நீக்கி அளந்து அதில் நாலில் ஒரு பாகம் குறைத்தோ , 
கூட்டியோ சமமாகவோ எடுத்துக் கொண்டால் அந்த உயரத் 
தில் + பங்கு , 1 பங்கு , 11 பங்கு என்ற மூன்று அளவைகள் 
கிடைக்கும் . இவைகளின் இடையேயுள்ள தூரங்களை நான்கு 
கூறுகளாகச் செய்தால் - முக்கால் , 14 முக்காலே வீசம் , 
ச முக்காலே அரைக்கால் , 13 முக்காலே மூன்று வீசம் , 1 
ஒன்று , 11 : ஒன்றே வீசம் , 1 ஒன்றே அரைக்கால் 11 
ஒன்றே மூணு வீசம் , 1 ஒன்றேகால் இப்படி 9 வகை உயரங் 
கள் கிடைக்கும் . 

இதேவிதமாக அதிஷ்டானத்தின் அதாவது அடிப் 
பட்டறையின் உயரத்தைக் கொண்டு 9 வகை உயரங்களும் , 
அங்க்ரி அதாவது அடிப்பட்டறையின் மேல் கட்டப்படும் 


ஆயமொ 2 அாயா 


11 


விபெஷ . ] 


பாதம் என்ற உறுப்பின் உயரத்தைக் கொண்டு 9 வகை 
உயரங்களும் ஆக 18 வகை உயரங்களும் கிடைக்கும் . 

வணகஹ Y merr ஹஜெகெந வவய யெசு | 
நவஹஜாதககெய நவயா ஹஜுாநகஃ || யச || 

சு - உரை : - ஒரு முழம் தொடங்கி ஒவ்வொரு முழப் பெருக் 
கத்தால் ஒன்பது முழமளவாக ஒன்பது ப்ரமாணமாம் . (யச ) 


வணகதாரும் தாவெகெநவவய -3 யெசு | 
நவதானாாததும 0 நவயாதாஸ்யாநக || ஒரு 1 ! 


சு - உரை : - ஒரு காலம் தொடங்கி ஒவ்வொரு தாலப் பெருக் 
கத்தால் ஒன்பது தாலமளவாக ஒன்பது ப்ரமாணமாம் . 


( யரு ) 


( 14-15 ) ஹஸ்தம் என்னும் முழத்தாலும் தாளம் என் 
னும் சாணாலும் ப்ரமாணம் : -- ஒரு முழம் முதல் 9 முழம் 
வரையில் ஒவ்வொரு முழமாகச் சேர்த்துக் கொண்டு போகக் 
கிடைக்கும் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8, 9 என்ற முழ அளவைகளை 
உபயோகப் படுத்தலாம் . அதேவிதமாக ஒரு தாளம் அல்லது 
ஒரு சாண் தொடங்கி ஒவ்வொன்றாகச் சேர்த்துக்கொண்டு 
9 வகை உயரங்களையும் பிரயோகிக்கலாம் . 
யஜாநவாம. நெதராதணாவ paeso ! 

5 வாஹுவீத ஓ நான ஹயாதகள் ! 
வவா நதி . ஜெயம் யஜா நவராவிடி sெ. ! 

சு - உரை: - யஜமானனுடைய ஸமமும் , நேத்ராந்தமளவாகவும் , 
ஆஸ்யாந்தம் அளவாகவும் , ஹந்வந்தமளவாகவும் , பாஹுஸீமாந்தமள 
வாகவும் , ஸ்தனாந்தமளவாகவும் , ஹ்ருதயாந்தமே அளவாகவும் யஜ 
மான வசத்தால் ப்ரமாணம் எழுபடியாவது . 

( யசு ) 
16. கோயிலை நிர்மாணம் செய்யும் யஜமானனுடைய 
உயரத்தில் ( 1 ) பாதத்திலிருந்து தலையின் உச்சி வரையில் 


ஹஙத 


12 


ல கயாயிகாசெ 


( er நா 


இவ்வி 


உள்ள உயரம் ( 2 ) கண் வரையில் உள்ள உயரம் ( 3 ) வாய் 
வரையில் உள்ள உயரம் ( 4 ) முகவாய்க் கட்டை வரையில் 
உள்ள உயரம் ( 5 ) புஜத்தின் உச்சிவரையில் உள்ள உயரம் ( 6 ) 
பார்பு வரையில் உள்ள உயரம் ( 7 ) ஹ்ருதயம் வரையில் உள்ள 
உயரம் 

தமாக 

யஜமானனுடைய உயரத்தைப் 
பொறுத்து 7 வகை உயரங்கள் கிடைக்கும் . 

விமெ வஜாயலுவெ 27 ந தாரா நிஜித | 
நவி தெவமபரவாஹாநக ) 
நாஹதார தயாஸு ஒவொ MpJp கயெக எே 1 

உரை :-ஸ்வாயம்பவமான லிங்கங்களில் மூர் தனிமானம் 
தாரநாஹங்களின் ப்ரமாணம் நிச்சயிக்கத் தெரியாவிடில் சிரஸ்ஸளவும் 
உயரமும் , நாஹதாரங்கஸ் ஸ்தூலமான தேசங்களிலும் ஸங்க்ரஹிக்கப் 
படும் . 

( யஎ) 


- 


17. ஸ்வயம்பூ லிங்கங்களில் பூஜா ஸ்தானத்தின் மூர்த்தா 
என்னும் தலையளவு , தாரம் என்ற குறுக்களவு , நாஹம் 
என்ற சுற்றளவு இவை நிச்சயிக்க முடியாவிடில் சிரஸ் ( தலை ) 
உள்பட உயரத்தையும் , லிங்கம் எவ்விடத்தில் அதிகப் பரும 
னாயிருக்கிறதோ அந்த இடத்தின் தாரம் என்ற விட்டத்தை 
யும் நாஹம் என்ற சுற்றளவையும் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 


வஜாபொடிய மது அுவி ஆதாக | 
தெஷக ஆாவா ஒவெரா @ o eso u w அ | 


உரை : - லிங்கவசாத் பூஜாம் சத்தினுடைய உயரத்தையும் , 
( மூல ) போவசாத் பேரத்தினுடைய உயரத்தையும் நூற்றிருபத்தினாலு 
கூறு செய்து அதிலே ஒரு கூறு மூல பேராங்குலம் என்பது 
இஷ்டம் . 

( அ ) 
18 . மூல பேராங்குலம் - மூலஸ்தான லிங்கத்தின் சிரஸ் 
ஸௗவும் உள்ள பூஜாம்சத்தின் உயரத்தை 124 கூறுகள் 


வயகொ 2 ய : 


13 


விபெஷ ] 


செய்து கிடைக்கும் ஒரு கூறின் அளவே மூல பேராங்குலம் 
ஆகும் . ( அதாவது 124 அங்குலம் என்பது உத்தம தசதாளத் 
தின் அளவு . ஆகையால் லிங்கத்தை உத்தம தசதாளத்தில் 
உண்டானதாகக் கருதவேண்டும் .) இதேவிதமாக லிங்கமல் 
லாத மூலபோம் உள்ள இடத்திலும் அந்த மூலபோத்தின் 
உயரத்தை 124 கூறு செய்து ஒரு கூற்றை மூலபேராங்குலமா 
கக் கொள்ளவேண்டும் ( இவ்விடத்திலும் மூல பேரம உத்தம 
தள தாளமாகக் கொள்ளப்படுகிறது .) 


ய நிறவெரா ந er நாதா 

வ.சாணக வாருமo | 
தகவலீயா வாய புஹாதியொ ம . 
வியெய கவியெயவாயெ- ! || க • II 


சு - உரை : - யாதொரு மூல பேராங்குலத்தாலே, மானாங் 
குலத்தாலே , மாத்ராங்குலத்தாலே , ப்ரதிமாதிகளுக்கு ப்ரமாணம் 
சொல்லப்பட்டதோ , அது ப்ரதிமைகளுக்கு உயரமாவது . அந்த 
ஸங்க்யையாலே ஆயாதிசுபம் ( சுத்தி ) செய்யக்கடவது . அது இஷ்டம் . 
அல்லாத ப்ரமாணங்கள் விதேயமல்லவென்று வித்வான்களாலே 
சொல்லப்பட்டது . 

( கச ) 


19. ப்ரதிமை என்னும் மூர்த்திகளுக்கு உயரம் மூல 
பேராங்குலத்தாலோ அல்லது இனி விவரிக்கப்படும் மானாங் 
குலம் மாத்ராங்குலம் என்ற அளவுகளினாலோ சொல்லப்பட் 
டால் அந்த அங்குலங்களின் எண்ணிக்கையையே ஆயாதி 
சுத்திக்கு அதாவது சுபத்தைக் கொடுக்கக் கூடிய அளவை 
நிச்சயிக்கும் விஷயத்தில் உபயோகிக்க வேண்டும் . ( அதா 
வது இனி விவரிக்கப்படும் ஜாத்யம்சம் சேர்க்கத்தக்கதில்லை .) 

ஷடவகாஷயவ தாராவிஹீ ந ew 

வொதஷக திவியாநக| 
ராஜீாயதஜி.முணலாயஅணைாநா 
ஜாநாம @o | ஓவிய . வியி நா விடியதாக up a u 


14 


கஜாயிகார 


( ஜாநமஹ 


சு - உரை : -- ஆறுயவை ( வாற்கோதுமை ) , எழுயவை , எட்டு 
யவை அகலங்களிலே உத்தமம் மத்யமம் அதமங்கள் மூன்று படியாய் 
ஆச்சுது . குள நெல்லி னுடைய நீளத்தாலும் , மூன்று , மூன்றரை , நாலு 
கொண்டது உத்தம , மதயா , அதமங்களாக இப்படி மூன்றுபடியாக 
மானாங்குலம் ஆறுபடியாக வைக்கப்பட்டது . 

( உய ) 


20. மானாங்குலம் : - யவை என்னும் வாற்கோதுமை 
தானியத்தின் அகலத்தை எடுத்துக் கொண்டு 6 யவை யகலம் , 
7 யவை யகலம் , 8 யவை யகலம் என மூன்று வகையாக மானாங் 
குலம் ஏற்பட்டிருக்கிறது . மேலும் சாலி என்னும் உயர்ந்த 
சம்பா நெல்லின் நீளத்தை எடுத்துக் கொண்டு 3 சாலி நீளம் , 
3 } சாலி நீளம் , 4 சாலி நீளம் என்று மற்றும் மூன்று வகை 
மானாங்குலமும் சொல்லப்பட்டிருக்கிறது . இவ்விதமாக மானாங் 
குலம் 6 வகைப் படும் . 


யஜாநக்ஷிணெஹ ஜய zerow - awge | 
வவவ . ததிவா2 வி பாதாா தீதெ! உயகம் 

உரை : -யஜமானனுடைய வலக்கையிலே நடுவிரலின் நடு 
விறைக்கும் மேலிறைக்கும் நடுச்ரேஷ்டம் . அகலம் அ.கமம் . மாத்ராங் 
குலம் இரண்டுபடி விதிக்கப்பட்டது . 

(உயக ) . 
மாத்ராங்குலம் : 
21 .. 

யஜமானனுடைய நடுவிரலின் நடுப்பாகத்தின் நீளம் 
அல்லது அகலத்தை மாத்ராங்குலமாகக் கொள்ளலாம் . 
நீளத்தை எடுத்துக் கொள்வது உத்தமம் . அகலத்தை எடுத் 
துக் கொள்வது அதமம் . இப்படி 2 வகையாக மாத்ராங்குலம் 
சொல்லப்பட்டிருக்கிறது . 

வா நெவெ நிஷவெ வெரெ ரொ ந விநொடிய | 
20pJ ஹ per ந® நிஜி கஓயெகவலை | உயஉ " 
சு - உரை :- மனுஷ்யரால் நிர்மிக்கப்பட்டிருந்துள்ள லிங்கங் 
களுக்கு சிரோமானமொழிய நிச்சயிக்கப்படும் . 

(உயஉ ) 


வயசா2 லாய 


15 


விரெஷ ) 


22. ஸ்வயம் பூலிங்கமல்லாமல் மனிதர்களால் பிரதிஷ்டை 
செய்யப்பட்ட லிங்கத்தின் அளவுகளைக் கொண்டு மூர்த்தி 
களின் உயரத்தை நிச்சயிக்கும்போது உதயம் எனும் 
உயரத்தை லிங்கத்தின் சிரஸை நீக்கி உயரத்தை எடுத்துக் 
கொள்ள வேண்டும் . 
வாம700 are wp M. 

அமுஓவிவய- நாக | 
துயோவில் தான . அ Bா நா வதாக 

விமுனொ: || உயகூ | 
சு - உரை : - எழுவிரல் துடங்கி ஈரிரண்டுவிரல் வர்த்தனத்தி 
னாலே நூற்றிருபத்து மூன்று விரலளவாக மானாங்குலம் , மாத்ராங் 
குலம் , மூல பேராங்குலம் , மான அங்குலத்ரயங்களிலும் ப்ரமாணம் 
விதிக்கப்பட்டது . 

(உய ) 
23 . மூல பேராங்குலம் , மானாங்குலம் , மாத்ராங்குலம் 
இவற்றைக் கொண்டு மூர்த்திகளின் உயரத்தை நிர்ணயிப்பது 
எவ்வாறெனில் , 7 அங்குலம் முதல் இரண்டிரண்டு அங்குலங்க 
ளாகச் சேர்த்துக் கொண்டு போய் 123 அங்குலம் வரையில் 
59 வகையாக உயரத்தை நிர்ணயிக்கலாம் . 
ஜாதாமா மர ஹாஜா நா வ திரநாத நாநயா 
திவுஜிவராணெஷு ஜாத UT க நெரொவயெக || உசெ | 

உரை : - க்ருஹார்ச்சனைகளுக்கு மாத்ராங்குலத்தாலே ப்ர 
மாணம் நிச்சயிக்கப்பட்டது . ஆலய பிம்பங்களுக்கு ஆகாது . மூன்றங் 
குல ப்ரமாணங்களிலும் ஜாத்யம்சம் ஏற்படக் கடவனவல்லை . (உயச ) 

24. வீடுகளில் பூஜைக்கு வேண்டிய பிம்பங்களின் 
ப்ரமாணத்தை மாத்ராங்குலத்தினாலேயே நிச்சயிக்க வேண் 
டும் . ஆலய பிம்பங்களுக்கு இது கூடாது . 
பேராங்குலம் , மாத்ராங்குலம் , மானாங்குலம் இவைகளினால் 
உயரத்தை நிச்சயித்து ஆயாதி சுத்தி செய்யும் போது ஜாத் 

1. ஆயாதி சுத்தி விசுவகர்மா மதப்படி 10 வகை : - ஆயம் , வ்யயம் , 
வாரம் , க்ஷத்திரம் , பாம்சம் , அம்சம் , பக்ஷம் , யோகி , ராசி , கணம் . இவற்றின் 
விவரம் ஆயாதி என்ற இதன் அனுபந்தத்தில் காண்க . இந்த நூலில் 
ஆயம் , வ்யயம் , வாரம் , நகூத்திரம் அம்சம் , யோகி , என்ற 6 மட்டும் சொல்லப் 
பட்டிருக்கிறது . 


| 


மேலும் மூல 


16 


ல கஜாயிகாரொ 


( 2 நலமா 


யம்சம் அதாவது நிர்மாணம் செய்பவரின் ஜாதியைப் பொறுத் 
துச் சேர்க்கப்பட வேண்டிய அளவைச் சேர்த்துக் கொள்ளக் 
கூடாது . 


50 


வாஜா வெஜாதீ நா தாநாநெஷாய நிபதிக 

| 
யாநா ந வாஹ ததஜாண விபெஷத : || உாரு || 

* 
சு - உரை: -ஸர்வ ஜாதிகளுக்கும் ஸமானம் அவ்வவர்மானங் 
களாலே ஆயாதி நிச்சயிக்கப்படும் . இன்னும் வேறேயும் விசேஷித்துக் 
கொண்டு சொல்லப்படுகின்றது . 

( உயரு ) . 


25. மேலே சொல்லப்பட்ட 3 வகையான அங்குல ப்ரமா 
ணங்களை உபயோகிக்கும் போது எல்லா ஜாதிகளுக்கும் ஒரே 
வகையாகவே ஆயாதி சுத்தி செய்தல் வேண்டும் . வேறுவித 
மாகப் பிரமாணங்களை உபயோகிக்கும் போது அவ்வவர்க் 
குரிய ஜாத்யம்சத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . 

கஷஷகவடியெ வெடிவிய மஷய | 
ஜாம . கரெெவகஹாறெந்த ஜாததா கொளுத 0 || 
ஜூசாவி அண osு ஜா ந ey க்ஷகா வி 2 ~ 8 ||உய • l 


சு - உரை : - எட்டு , ஆறு , இரண்டு , ஒன்று , இவற்றைப் பத் 
தாலே பெருக்கி இதன்மேல் நாலு , இரண்டு , நாலு , ஆறு , இவற்றைக் 
கூட்டி இதன்மேலே ஒவ்வொரு பாகம் ஏற்றின் இலக்கம் 85 , 63 , 25 , 
16 பண்ணி இதிலே ஒவ்வொரு பாகம் ஜாத்யம்சகம் என்று பெயர் . 
இந்த இலக்கங்களை . 

(உயசு ) 


சுஷாஜிவயிதெக்ஷேஹரதெனெக க்ஷேஷதொ 

தகாதி நா வொக தடி நாவலவ - தO || உயஎய 
சு - உரை : -8 ஆல் பெருக்கி 27 - ல் கழிக்க நக்ஷத்திரமாம் 
அவ்வவர் ஜாதிகளுக்கு இப்படி தினம் சொல்லப்பட்டது . அந்த தினங் 
களாலே எல்லா ஜாதிகளுக்கும் பாயாதிகள் பார்க்கப்படும் . (உயஎ ) 


வயலொ 2 ஆர்யா 

17 
விபெஷ. ) 

( 26-27 ) ஜாத்யம்சம் என்பதாவது - மூர்த்திகளை நிர்மா 
ணம் செய்விக்கும் கர்த்தாவின் ஜாதியைப் பொறுத்துப் 
பிராமண , க்ஷத்திரிய , வைசிய , சூத்ர ஜாதிகளுக்கு முறையே 
8 , 6 , 2 , 1 இவற்றைப் பத்தாலே பெருக்கி , அவற்றோடு 4 , 2 , 4 , 6 
இவைகளைக் கூட்டினால் முறையே 84 , 62 , 24 , 16 கிடைக்கும் . 
பேரங்களின் உயரத்தை 84,62 , 24 , 66 பாகம் செய்து வரும் 

ஜாத்யம்சம் ஆகும் . இந்த ஜாத்யம்சத்தைச் 
சேர்த்துக்கொண்டு கிடைக்கும் அளவை எட்டால் பெருக்கி 
27 ஆல் வகுக்க வரும் மிச்சம் அசுவினி முதலாக அந்தந்த 
ஜாதிக்குரிய நக்ஷத்திரமாகும் . 


ஒரு பாகம் 


(ுந. நயகவெசு ராஜநாசாவாஸுஷு | 
தடிகெய வடிசிவடிகா ஹஜெகளஷதக || உயஅ || 
வாெெமக வயஃபெடி ஜாவக புஜாயாகஸ p வ o | 
தாஜா ந . ஜெவா நவாக வாலாஜீஷ neo || உய • II 

சு - உரை: - ராஜக்ராமாதி வாஸ் துக்களுக்கு சுபமானம் குறித் 
தில்லையாகில் அதனது உத்ஸேதத்தை எறுபண்ணி ஐயாறு முப்பது 
ஆதியாக ஒவ்வொரு பாக போகவர்த்தனத்தினாலே நூறளவுஞ்செல்ல 
யாதொரு அளவு சுபமாக ஊர்த்வாதி ஸம்பவிப்பதோ அந்த மானம் 
தேவனுக்கு பாதாதுஷ்ணீஷாந்தமாக உயரமாவது . உயஅ -உயாகூ ) 

( 28-29 ) அரசனுக்காக ஏற்பட்ட சிற்பத்திலும் , க்ராமத் 
திற்காக ஏற்பட்ட சிற்பத்திலும் சுபத்தைக் கொடுக்கக் கூடிய 
சரியான அளவு சுலபமாகக் கிடைக்காவிட்டால் , அளவை 100 
பங்கு பண்ணி , 30 பங்கு முதல் ஒவ்வொரு பங்காகக் கூட்டிக் 
கொண்டு போய் , 100 பங்கு வரையில் அளவு எண்களை சோதித் 
துப் பார்த்து சுபமான அளவைத் தீர்மானிக்கலாம் . அப்படித் 
தீர்மானித்த அளவை மூர்த்தியின் பாத முதல் உஷ்ணீஷம் 
வரையில் உள்ள உயரமாகக் கொள்ளவேண்டும் . 


தெஜொ 2 ஷ நாவ நா அதிவிவேரா 
ஹரகாஷ 3 நிநொபாவ வெபெ : | 


13 


ஸகலாயி காரென 


( நலமா 


பரிஷ ஹி யொ நி நவாாய நவஜீயா uvo 
கெவாஜாநு வஹ நாவவதஷாராக 3 || ந ..) | 


சு - உரை : -3 , 8 , 9 , 8 , 9 , 4 இவற்றினாலே பெருக்கி 8 , 27 , 
7 , 12 , 10 , 9 இவற்றினாலே கழித்து சேஷித்தது யோகி , தினம் , 
வாரம் , ஆயம், வ்யயம் , அம்சகன் ( என்று கண்டு கொள்க ). யோநிக்கு 
த்வஜமாதியாகவும் , தினத்துக்கு அசுவதி முதலாகவும் , வாரத்திற்கு 
ஞாயிறு முதலாகவும் , ஆயத்துக்கு பஹு முதலாகவும் , வ்யயத் 
துக்கு லாகவம் முதலாகவும் , அம்சத்துக்கு தஸ்கரம் ஆதியாகவும் , 
சொல்லப்பட்டது . 

( தூய ) 
( 30 ) ஆயாதி : - அளவின் எண்ணிக்கையை மூன்றால் 
பெருக்கி எட்டால் வகுத்துக் கிடைத்த மிச்சத்தால் யோனி 
யையும் ; எட்டால் பெருக்கி 27 ஆல் வகுத்துக் கிடைத்த மிச் 
சத்தால் நக்ஷத்திரத்தையும் , ஒன்பதால் பெருக்கி ஏழால் 
வகுத்த மிச்சத்தால் வாரத்தையும் , எட்டால் பெருக்கி 12 ஆல் 
வகுத்து வந்த மிச்சத்தால் ஆயத்தையும் , 9 ஆல் பெருக்கி 10 
ஆல் வகுத்து வந்த மிச்சத்தால் வ்யயத்தையும் , 4 ஆல் பெருக்கி 
9 ஆல் வகுத்து வந்த மிச்சத்தால் அம்சத்தையும் நிச்சயிக்க 
வேண்டும் . யோனியை த்வஜம் முதலாகவும் , தினம் என்னும் 
நக்ஷத்திரத்தை அச்வினி முதலாகவும் , வாரத்தை ஞாயிறு 
முதலாகவும் , ஆயத்தை , பஹு முதலாகவும் , வ்யயத்தை 
லாகவம் முதலாகவும் , அம்சத்தை தஸ்கரம் முதலாகவும் 
கணக்கிட்டு நிச்சயிக்க வேண்டும் . 


யஜஹானி வரஷஹெஹா யொ நயஜெுஹா 
ஐந்நய மகூவெடிவில் மாதாக்ஷா: | 
விதுஜா வாருவதாகாவா 
ஆயுஹ U ஹவ J ஐநாவாவா || ஙயக II 


உரை : - யோநிகளில் 

த்வஜமும் ஸிம்மமும் , ரிஷபமும் 
யானையும் சுபர்கள் . நாளில் ஜன்மம் , இரண்டாம் நாள் , நாலாம் நாள் , 


வயஜொ 2 காய : 


19 


விபெஷ ) 


ஆமும் நாள் , எட்டாம் நாள் , ஒன்பதாம் நாள் இவை நன்று ; வாரங் 
களில் வெள்ளியும் , வியாழனும் , திங்களும் சுபங்கள் . அம்சங்களில் 
நல்ல பெயருடையவே சுபங்கள் . கர்த்தாவினுடைய ஜன்ம நக்ஷத்திரம் 
துவக்கி சுபாசுபங்களை விசாரித்துக் கொள்ளவும் . 

( நயக ) 


31. யோனிகளில் த்வஜம் , சிம்மம் , வ்ருஷபம் , யானை 
இவைகள் சுபம் , நக்ஷத்திரங்களில் கர்த்தாவின் நக்ஷத்திரத் 
திலிருந்து 1 , 2 , 4 , 6 , 8 , 9 வது நக்ஷத்திரங்கள் சுபம் . வாரங் 
களில் வெள்ளியும் , வியாழனும் , திங்களும் , புதனும் சுபம் . 
அம்சங்களில் சுபமான 

பொருளுள்ளவை சுபம் . மேலும் 
பொதுவாகக் கர்த்தாவினுடைய ஜன்ம நக்ஷத்திரத்தில் ஆரம் 
பித்து சுபாசுபங்களை அறிதல் வேண்டும் . 


ஷவிநா 8r ணெ சூயா தி மொஹ நா விடி | 
ஸௌ வாராதிலக விபாவாவிபத்து | 
வியொ ம ாண நாuee ) 50 யொ மஷதாந.உ \ ! 


! 


மணவாராநு வய யெக புலு நஜீயா 
வணவ ஹிமொலநாயு சூபக்ஷபாது யொஜயெசு !! 

நயங 
சு - உரை : -சேஷித்தவற்றைக் கழித்து , குறைந்தவற்றைக் 
கூட்டிக் கொண்டு ஆயாதி சோபனங்களைச் சொல்லவும் . வாரங்களில் 
ஞாயிறு முதலாகவும் , நக்ஷத்திரங்களில் விசாகாதியாகவும் , நன்னாலாக 
எண்ணி வியோகமும் , மரணமும் , நாசமும் ஆகாது . அமிருதயோகம் 
சுபமாகக் கொள்ளப்பட்டது . கணங்களில் மனுஷ கணமும் அஸுர 
கணமும் ஒழிந்து அல்லாத கணம் சுபமாவது . ஏவம் விதமான 
ஆயாதிகளை சோபனார் த்தமாக யோசித்துக் கொள்ளவும் .(தூயஉ -ஙயங.) 

(32-33 ) வகுக்கும் போது மிச்சமில்லாமல் சமமாகி விட் 
டால் ஆயாதிகள் சுபம் என்று கொள்ள வேண்டும் . 


வாரங்களில் ஞாயிறு முதலாகவும் , நக்ஷத்திரங்களில் 
விசாகாதியாகவும் , ஒன்றோடொன்று சேர்த்து நாலு நாலாக 


20 


மெகளாயிகாயை 


( உத மாதானொ நா 


வரிசையாக எண்ணினால் முறையே வியோகம் , மரணம் , நாசம் 
அமிர்தம் என்ற யோகங்கள் என்று கொள்ள வேண்டும் . இவை 
களில் அமிர்தயோகம் சுபம் . மற்றவை அசுபம் . கணங்களில் 
மனுஷ்யகணமும் அசுரகணமும் விரும்பத்தக்கதல்ல . தேவ 
கணம் சுபம் . இவ்விதமாக ஆயாதிகள் சுபமாக இருத்தல் 
வேண்டும் . 


உதா மஜெ வகளாயிகாரெ ஜா நவராஹவிபெஷொ நா 

வயமொ 2 யஜாய : 
அகஸ்திய முனிவர் அருளிய ஸகளாதிகாரம் என்ற நூலில் 
அளவைகளின் வகை என்னும் முதல் அத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


சுய வி தீயொ 2 தாய : il 
உத தாதானொ நாக வஷாந 


இரண்டாவது அத்தியாயம் 
உத்தமதசதாளம் என்னும் புருஷமானம் 


உஷீஷாதாஉவயது மரஹீதொஉயாநக | 
லெவெடிவெடிலாணாஷ பாடிபாஷாய க 0 ஒவெசு || ங செ | 


520000 ஷெஹாத வாக தகாநெடவஜாஜிதொ 
யவாெெவதீக தகநாத பாமா ந . 

uTo மஜா நா வயேதெ !! உயரு | 


வி தீயொ 2 தாயா 


21 


வாஷா50 ) 


சு - உரை : - வேதம் 4 , பாணம் 5 , ஆக 20 , அஷ்டத்வா தச 96 , 
அஷ்டார்த்தகம் 4 , ஆக நூற்றிருபத்து நாலு , இப்படியிலே பாகிக்கப் 
பட்ட அங்குலம் தேஹலப்தாங்குலம் . அந்த அங்குலத்தில் எட்டி 
லொன்று யவை எனப்பட்டது . இந்த அங்கும் , யவை இவைகளி 
னாலே அங்கமானம் அளக்கப்படும் . 

( ஙச, நாயரு ) 
34-35 . மூர்த்திகளின் உஷ்ணீஷம் முதல் பாதம் வரை 
யில் 

அதாவது முடிமுதல் அடிவரையில் உள்ள உ.யரத்தை 
124 பாகங்களாக்கினால் அதையே மூர்த்தியின் தேஹலப்தாங் 
குலம் என்பர் . அதில் எட்டில் ஒன்று யவை எனப்படும் . 
இவ்விதமான அங்குலம் , யவை என்ற அளவைகளினால் 
மூர்த்திகளின் அங்கங்களின் அளவைகள் 

1 சொல்லப்படும் . 
யவதுயாouve - o ஷ . தவாதயாOUTSO | 
கெலாது து ததொ2 யொக்ஷில்வேய ஹா 20 || ங யகா !! 
நாலாவுடாவலாநறு ததொஹஙதஜா நகள் | 

மாபதி யவ தலாஉய 000 மாைநக 0 || தூயஎ II 
யவஹீநஅதமாம . கணுயவாயிகள் ! 
வாங 3700 ஹர இதொநாஹி நாஹெ 33 / mp @sol| ந.அ l 
விதோதெடதொரு நக்ஷக, o.noுமாகo | 
ஜாநுஜவொரு apo தாக வாடி.ஜாளொஅய || 

கூயக 
சு - உரை : -உஷ்ணீஷம் விரல் 1 

யவை 3 
அதுபற்றி கேசாந்தம் விரல் 3 
அதுபற்றி நேத்ராந்தம் விரல் 4 

யவை 3 
அதுபற்றி நாஸாபுடம் 

விரல் 4 யவை 3 


1. இது உத்தமதசானத்திலுள்ள மூர்த்திகளுக்குப் பொருந்தும் . மற்ற 
வகைத்தாள மானத்திலுள்ள மூர்த்திகளுக்கு அவற்றிற்குரிய அங்குலத்தைத் 
தாளம் ஒன்றுக்கு 12 அங்குலமாகவும் உத்தமதாளத்திற்கு 4 அங்குலம் 
கூட்டியும் , அதமதாளத்திற்கு 4 அங்குலம் குறைத்தும் கணக்குப் பார்த்து 
மொத்த எண்ணிக்கையினால் உயரத்தைக் கூறுசெய்து அங்குலத்தையும் 
யவையையும் நிச்சயிக்க வேண்டும் . 


22 


காையிகாரென 


( : - பாதாழொ நா 2 


யவை 4 


வை 


யவை . 


அதுபற்றி ஹந்வந்தம் விரல் 4 

யவை 3 
களமானது விரல் , அதாவது 
கண்டத்தின் நீளம் யவை குறைய விரல் நான்கு ( அதாவது 

விரல் 3 யவை 7 ) 
அதுபற்றி ஹ்ருதயம் விரல் 12 

யவை 11 
( அதாவது விரல் 13 யவை 3 ) 
அதுபற்றி மேட்ரமூலாந்தம் விரல் 13 

3 
அதில் நின்றும் தன்னிலொப்பது ககெயொரு அதாவது 
இடுப்பிலிருந்து துடை விரல் 27 
ஜானு ( முழங்கால் முட்டு ) விரல் 4 
ஜங்கா ( முழங்கால் ) துடைக்கு ஸமம் அதாவது விரல் 27 
பாதம் ஜானுவுக்கு ஸமம் அதாவது விரல் 4 . ( ஈயசு ஙகே ) 
36-39 . 

அங் . 
உஷ்ணீஷம் என்னும் முடி 

1 

3 
உஷ்ணீஷத்திலிருந்து கேசாந்தம் 
அதாவது நெற்றியின் மேல் எல்லை வரை 

3 

} 
அதிலிருந்து ( அக்ஷவர்மா ) கண் இமைவரை 4 

3 
மூக்கு 

4 . 

3 
அதிலிருந்து முகவாய்க்கட்டை முடிய 

4 

3 . 
கழுத்தின் நுனிவரை 

0 

4 . 
கழுத்தின் அடிப்பக்கம் வரை 3 

7 . 
திலிருந்து ஹ்ருதயம் வரை 

13 

3 
நாபி வரை 

13 

31 
மேட்ர மூலம் அதாவது 

13 

3 
குறியின் ஆரம்பம் வரை 
இடுப்பிலிருந்து துடை சேர்ந்தது 

27 

0 
முழங்கால் சில் ( ஜா நு ) 

0 
முழங்கால் ( ஜங்கா ) 

27 

0 
பாதம் 

4 

0 


வது } 


124 


0 


வி தீயொ 2. தோய 


23 


ரஷாந 0 ) 


1 


கஷாதானி 3 வயத தய) . Oma உபயாமு . 
ஹிகாஉயொ 3ுஜா, ? தாவாக வாசய || 70 || 
வெகவெமெடி லா 102 Sm , க வாகொல் : பொ டாய -3 க 0 | 
யோ . ம ~ @ வய -30 தா கிய 3 Fுவலு || சயக !! 


சு - 2.ரை : -பெருவிரல் முதல் குதிகால் வரையில் விரல் 17 
ஹிக்கா1 ஸுக்ரக்நைப்பற்றி எழுத்தின் கீழ்க்கோடு முதல் ) 

பாஹ் (-ஜம் ) வில் 27 


முன் கை விரல் 21 
தலமூலத்தைப்பற்றி நடுவிரல் நுனிவரையில் விரல் 131 1 

{ சய் சயக) 


( 40-41 ) கால் கட்டைவிரல் முதல் குதிகால் வரை நீளம் 
17 அங்குலம் . ஹிக்காமுதல் அதவாது நெஞ்சின் நேர்க்கோடு 
முதல் புஜத்தின் நீளம் 27 அங்குலம் . மணிக்கட்டு வரையில் 
முன்னங்கையின் நீளம் 21 அங்குலம் . மணிக்கட்டு முதல் நடு 
விரல் நுனிவரை நீளம் 133 அங்குலம் . 


ஹாஹாம . நவா o வாக , வா ரீல @ 50 | 
தி தயஃ 

யஃ ஸாஹஸீது துவாரிலலாயா. த . க || FWA || 


42. கழுத்தின் மேல் எல்லையில் அதன் விஸ்தாரம் 12 
அங்குலம் . கழுத்தின் அடிப்பக்கத்தின் விஸ்தாரம் 9 அங்குலம் . 
கழுத்தின் வெளிப்பக்கத்திலிருந்து புஜத்தின் உள்பக்கம் 
வரையிலுள்ள தூரம் ஒவ்வொரு பக்கத்திலும் 63 அங்குலம் 
இருபுஜங்களின் வெளிப்புற எல்லைகளுக்குள்ள விஸ்தாரம் 403 
அங்குலம் . 


1 இதற்குமேல் உரைப்பகுதி சுவடியில் கிடைக்கவில்லை . 
S - 3 


24 


வல காையிசாசெ 


( 2 2 2 தாழொ நா 


வா ? m m20 ஸாஹுவாநுவிபயா க 0 | 
அஷஹ் அயொவெத கக்ஷாது நாஹர த O || சந. II 

43. புஜத்தின் அடிப்பக்க விஸ்தாரம் 9 அங்குலம் . கக் 
கங்கள் ஒன்றுக்கொன்றுள்ள தூரம் 22 அங்குலம் . 


மாயவெகெஜாம 0 வதாக ஜூநராஹித ஜெபாகெ 1 
ஹ J டியாவயிதானதாக லாயம்,, ஆயா ( US0 || # செ || 

44. மார்பின் அகலம் ஸ்தன மத்தியக் கோட்டில் 205 
அங்குலம் . ஹ்ருதயம் இருக்கும் இடத்தில் விஸ்தாரம் 18 ) 
அங்குலம் . 


யெ ” விரஷஜா ம 0 வதாக ஹ J உயாவயிதாரவக | 
பெராணிதான கடிதாரவி protDo 

அொக11 சயரு | 
யொ உபாய -3கெஹொரயz ஹாங OUT விஷா | 
ஜவா? @ • பிவெடி 7000 ஜூவாய ஷய க 0 || சயசு || 


( 45-46 ) தேஹமத்தியில் விஸ்தாரம் 16 அங்குலம் . 
ச்ரோனி தேசம் என்னும் தொப்புள் கோட்டின் விஸ்காரம் 
181 அங்குலம் . இடையின் விஸ்தாரம் 20 அங்குலம். 
துடையின் மேல் பாகத்தில் அதன் விஸ்தாரம் 131 அங் 
குலம் . துடையின் மத்திய பாகத்தில் அதன் குறுக்களவு 12 
அங்குலம் . முழங்காலின் மேற் பாகத்தின் அகலம் 8 அங் 
குலம் . முழங்கால் மத்தியில் 63 அங்குலம் . 
நடுகாய-3வொவெத வெட OUTOMzாவாயிகள் | 
வளா தூ V றாத வெஉாய -3000 தெனாஅ ய || சயஎய 


47 . நளகா என்னும் முழங்கால் எலும்பின் அடிப் 
பாகத்தின் அகலம் 4 அங்குலம் யவை 4. கணுக்கால் கணுக் 
களுக்குள்ள தூரம் 5 அங்குலம் யவை 1. பூமியிலிருந்து 
பாதத்தின் உயரம் குதிகால் பக்கத்தில் 41 அங்குலம் . 


S.தீயொ 22:11 


25 


வாஷ ந ] 


வாஷௌ 3 வாக வலமஜாரா ஷ DoUO ஷவாயிகள் | 
woupo தஞா ம -விஷார வெ .000 வியவாயிகள் || சய « ll 
கமுதாயத தாா யவொவெத வயாக0 | 
தவஜாய 3 . நவவிஷார வாஷொ நாயதவது -3 @ o 1 ச M • II 

( 48-49 ) முன்னங்கால் அகலம் 6 அங்குலம் 6 யவை . 
பாதத்தின் அகலம் முன்புறத்தில் 6 அங்குலம் . கால் கட்டை 
விரலின் நீளம் 4 அங் 2 யவை . அகலம் 2 அங்குலம் 1 யவை 
இந்த அகலத்தில் அரைப்பங்கு அதாவது 1 அங்குலம் தீயவை 
நகத்தின் அகலமாகும் . நகத்தின் உருவம் அதன் அகலத்தில் 
1 பங்கு குறைந்த நீளத்துக்கு அதாவது 6 ; யவை நீளத்துக்கு 
வட்ட வடிவமாக இருக்க வேண்டும் . 


வெவாயா ஓவா இய 8ுவாம ~ @ c | 
தியவொவெதவொல UTo ர oooao ஜீவாயிகள் | டூய || 
யவொவெத்தயா OUTD உயாயஃவமுஞாயத O | 
வ.பெலிதா விசார நவாய வஷ- F U டுக ! 

( 50-51 ) கட்டை விரலின் நுனி நகத்திற்கு முன்னே 
4 யவை . நகத்தின் இருபுறங்களிலும் அப்படியே. கால் விரல் 
களில் ஆள் காட்டி விரல் , நடுவிரல் , மோதிர விரல் , சுண்டு 
விரல் , இவைகளின் நீளம் முறையே 4 அங்குலம் 3 யவை , 
3 அங் 6 யவை , 3 அங் 1 யவை , 2 அங் 4 யவையாக இருக்க 
வேண்டும் . இவைகளின் அகலம் முறையே 9 , 73 , 7 , 6 யவை . 


. 


1. இந்த சொற்றொடரை முந்திய சுலோகத்தோடு சேர்த்துப் பொருள் 
காள்ளப்பட்டிருக்கிறது . 
2. இந்த அடி க என்னும் சுவடியில் , 

8 - வொளுதாவ அய வலாசாஸன ! 
என்றும் ; வ என்னும் சுவடியில், 

ுவானாறாவாபு அயுவஸeroுனா 
என்றும் காணப்படுகிறது . ஞா ஹீய விதுகராஜுத்தை யொட்டித் 
திருத்தப்பட்டிருக்கிறது . 

5 


வ 


கம் 


26 


கரையிகாரெ 


[உபதாயொநா 


யவதாா ல தாராய 3 . நவவவொகவவி : ! 

வாடாஷாக வாயேத்தாரு கவ o || ருய || 
– நிஷா மா வ , கொஷ் - வாணாயா 5 , யாயஃக 0 | 
கணியை த @ 0 ஸவாதாஜுதOpi - 350 || நியஈ. II 

( 52-53 ) இந்த அகலத்தில் பாதி நகத்தின் அகலமாகும் . 
அதன் உருவம் கட்டைவிரல் நகத்துக்குச் சொன்னது போல் 
இருக்க வேண்டும் . புஜத்தின் மத்தியில் அதன் அகலம் 8 அங் 
2 யவை . முழங்கையின் அகலம் 7 அங் . முன்னங்கையின் அக 
லம் 5 அங்குலம் + யவை . மணிக்கட்டின் அகலம் 

அகலம் - அங் . 
4 யவை . உள்ளங்கையின் நீளம் 7 அங் . 


ஷுநாயக ஜய ஜாயா தீவ.வ.தெ | 
ச.நாகா வியவ . பலரா ததிவாயதா || (நியாச || 
வ பெரி நீஅஹாமவாஷமஷக நிஜிகெ | 
வன தடிாயாவிஷார சுமஷாதி துவக்ஷதொருயரு ! 


1. இதன் பிறகு கைவிரல்களின் அகலங்கள் சொல்லப்பட வேண்டும் . 
அந்தப் பகுதி சுவடிகளில் கிடைக்க வில்லை . அதைப்பற்றி காச்யபீயத்தில் 
உள்ள பகுதி பின்வருமாறு: 

சரவிலான வாகா 008 ஜாஹரத O | 
தக நஷயவா வஜாதா நவவதாதுயper | ருயரு - 1 || 
சு. நாதிகா ஷயவாவாதாவஸவதாக நீயஹி | 
சமஷாம 

காமுஜாநாத நாவிலாாஜெவஹி | ருயாரு - 2 || 
ததாகயாபொஹீந ம விமானாக . || ருயாரு - 3 


( 55-1-55-3 ) பெருவிரல் அடிக்கணுவின் அகலம் 1 அங்குலம் 2 யவை . 
ஆள்காட்டி விரல் அடிக்கணு அகலம் 8 யவை . நடுவிரலின் அடிக்கணு அகலம் 
9 யவை . மோதிரவிரல் அடிக்கணு அகலம் 8 யவை . சுண்டுவிரல் அடிக் 
கணு அகலம் 7 யவை . இவ்வாறு பெருவிரல் முதல் அடிக்கணுக்களின் அக 
லம் சொல்லப்பட்டது . அந்தந்த விரலின் அடிக்கணு அகலத்தில் 16 - ல் 
1 குறைத்தால் அந்தந்த விரல்களின் நனிக்கணுவின் அகலமாகும் . 


ஜி தீயொ 2 கதாய் ! 


27 


வாஷா நா 


ந 


( 54-55 ) நடுவிரல் நீளம் 6 அங் 4 யவை . மோதிர விரல் 
நீளம் 5 

அங் 2 யவை . அதே அளவு அதாவது 5 அங் 2 யவையே 
ஆள் காட்டிவிரலும் இருக்க வேண்டும் . கட்டைவிரலும் 
சுண்டுவிரலும் 4 அங் 2 யவை . இவை விரல்களின் நீளங்கள் . 
அகலம் இனி சொல்லப்படும் . 

தாரெழிலாமெ2ுநவதாரதகாயதம் | 
தாநாயிகாந premo அயவாயொஉய.ஹவெக ய ருயசு 1 

56. விரல் நுனியின் அகலத்தில் - பாகம் நகத்தின் 
அகலம் . நகத்தின் நீளம் அகலத்தைக் காட்டிலும் கால் பாகம் 
அதிகம் . விரலின் அகலத்தில் நகத்தின் அகலம் நீங்கிய மற்ற 
பாகம் 2 பக்கத்திலுமாக அமையும் . 

நவாயத வயாம , வவவ- வரத | 
சு10 ,முடிவைவது வயவவஷதா நியஎ || 

( 57 ) விரலின் நுனிக்கணுவின் நீளம் நகத்தின் நீளத் 
தைப்போல் இருமடங்கு இருக்கவேண்டும் . கட்டைவிரலின் 
அடிக்கணுவின் நீளம் 2 அங் 1 யவை . 

தஜுநீவவஃவாஉ நாஜோ g அயா OUTLO | 
வாதொந UTLoewpemi வ - வியீயதெப டூயஅ ப 
மாயவவ -3 

யொவ wே gpய வயரக 
50 விவவவதாக க.நாஜிவ்வ- கா: படூயசு || 
( 58-59 ) 

ஆள்காட்டி விரலின் அடிக்கணு 2 அங் . மோதிர 
விரலின் அடிக்கணுவும் அப்படியே . நடுவிரலின் அடிக்கணு 
2 அங் 6 யவை. ஒவ்வொரு விரலின் நடுக்கணுவின் நீளம் 
அடிக்கணு , நுனிக்கணு இவைகளின் சராசரி அளவாக 
அமைந்திருக்க வேண்டும் . 

கட்டைவிரலில் உள்ள கணுக்கள் 
ரண்டே . மற்ற விரல்களில் கணுக்கள் மூன்று . 

1 , காச்யபீயம் , சில்ப ரத்னம் முதலிய க்ரந்தங்களில் நடுவிரல் அடிச் 
கணுவின் சீளம் 2 அங் . 2 யவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 

2. இந்த அடிக்குறிப்பை அடுத்த பக்கத்தில் காண்க . 


| 


28) 


மகாையிகாரெ 


[ உ * உாதாஜொநாம் 


வாணாயாதாம்பவதாக தாரயெZ ஷயகே0 | 
தழுவிலானது தலாயாவிளா || 40 || 

60. உள்ளங்கையின் அகலம் நுனியில் 53 அங்குலமும் 
நடுவில் 61 அங்குலமும் , அடியில் 7 அங்குலமும் ஆகும் . 
How ஞா ? யெ வலிநீ m2wp20 | 

2.அ ( ததமிவாக வெஷாஅ) -கொகா | சுகே II 
உணிளயாவஸாநறுவ நா ஆயரon700 ஹவெக | 
வாஷி ஹஜூவ ந Uoக.விவகக்ஷய | சுயஉ ! 

( 61-62 ) உள்ளங்கையில் கட்டைவிரலடியிலிருந்து ஆள் 
காட்டி விரல் அடிவரையிலுள்ள பகுதியின் நீளம் 3 அங்குலம் 
கட்டை விரலடியிலிருந்து மணிக்கட்டு வரையிலுள்ள பகுதியின் 
நீளம் 4 அங்குலம் . அது கிளியின் வயிறுபோல் அமைந் 
திருக்க வேண்டும் . அப்பகுதியின் கனம் 2 ; அங்குலம் . 
உள்ளங்கையில் அடிப்பாகத்தின் கனம் 3 அங்குலம் . உள் 
ளங்கை நுனிப்பாகம் வரவர விரல் கனத்துக்குச் சமமாகக் 
குறைந்து வரும் . 
40 நா சுயொ2 ய z ய 3 (வய- ) 
காது மாநா . ( 

தானா ) கனா | 
யவரந (சுதெவ p Us) வாஷி ஹஜு 

-கொடிாவிலானகட சுய || 


2. இங்கே கொடுத்திருப்பதைக் கொண்டு நுனிக்கணுவின் நீளத்தை 
சமன்பாட்டு முறையில் கண்டுபிடிக்கவேண்டும் . 

உதாரணமாக நடு விரலின் 
மொத்த நீளம் 6 அங் . 4 யவை . 

அடிக்கணுவின் நீளம் 2 அங் . 6 யவை 
ஆகையால் மற்ற இரண்டு கணுக்களின் மொத்த நீளம் 3 அங் . 6 யவை . 
இதில் நுனிக்கணுவின் நீளத்தை க என்று வைத்துக்கொண்டால் நடுக்கணு 
வின் நீளம் (24+ ) என்பதில் பாதி . ஆகையால் க + ( 18 +1 + ) = 3+ 
ஃ 1 = 34-1 = 2 = ? ஃ = X - 1 : நுனிக்கணு = ] அங் . 4 யவை 
கடுக்கணு = 34-11 ; = 21 = 2 அங் . 1 யவை . 

8. இந்தத் திருத்தம் காச்யபீயத்தைக் கொண்டு செய்யப்பட்டது . 


வி தீயொ 2 லதாயம் 


29 


வருஷாந ) 


கொத 


Gews த.தவாக ( ஜூதவொழிவா யவா : | 
ஜிவெதவிரு UTOMIU ஓ ) அக வக ஸுக்ஷரெவயா || செ | 

( 63-64 ) விரல்களுக்கு அடுத்ததாக உள்ள உள்ளங்கைப் 
பகுதி 2 அங்குலம் தூரம் வரையில் சதைப்பற்று உள்ள தாகும் . 
அடிப்பாகம் 2 அங்குலம் ஒரு கிளியின் வயிற்றின் அகலமாக 
இருக்கவேண்டும் . இவற்றின் இடையே உள்ளது 

உள்ளங் 
கைப்பள்ளம் . இதில் சங்கு , சக்ரம் , சூலம் இவைகளைப் போல் 
மெல்லிய ரேகைகளால் அமைக்கப்பட வேண்டும் . 
கணவயொய ஜாநெத பரொ நாஹ வ.வதா 
கஷாக கணவயா வெ- நாஹக || கூயரு II 
வாவி.கலவரஷெ ஜாங OUT ஷெஜவயொ! | 
ஷாந கணஷதெ: neps பயிரொயே ரொமதO | கூசு 
ஆதாய Uே TE T தலாக கண இயொவரம் 

" y அ.மாமாவதாக ரொம அ.சாயாக " 
( 65-67 ) தலையின் சுற்றளவு காதின் மேல் பக்கத்திற்குச் 
சரியாகக் கணக்கிடப்படுகிறது . இந்தச் சுற்றளவு 38 அங் 
குலம் . இதில் காதுகளிலிருந்து முன்பக்கம் 22 அங்குலம் . 
பின்புறம் 12 அங்குலம் . பாக்கியுள்ள 4 அங்குலம் இரு புறத் 
திலுமுள்ள காதுகளின் ஸ்தானமாகும் . தலையின் உச்சி 43 அங் 
குலம் சற்று முன்னே அமைந்திருக்கும் தலையின் உச்சி 
யிலிருந்து காது வரையில் ஒவ்வொரு பக்கத்திலும் தூரம் 
9 அங்குலம் . முன்புறம் கேசாந்தம் வரை 9 அங்குலம் . 
கொலாதாடி 

Vுவாக ( தயொடியெவாடக | 
வாடா V ஷாக )தயாரயெ வலி F : ||• 0 அ i 

68. கேசாந்தத்திற்கும் கண்ணொழுக்கு ( அக்ஷி சூத் 
ரம் )க்குமுள்ள கோட்டுக்கும் இடையேயுள்ள பாகத்தினை 

1. ஹூதவொழிவா = த - ஐந்து , வெடி -4 , சுழி = 3 , வ = 4 
5 + 4 + 3 + 4 = 16 யவை = 2 அங்குலம் . 

2. இந்தத் திருத்தம் காச்யபீயத்தைக் கொண்டு செய்யப்பட்டது . 


30 


ஒற்காையிகாரெ 


[ உதஉபாதாலொநாடு 


இரண்டாகப் பிரித்து ( அதன் கீழ்பாகத்தின் ) 1 மத்தியில் 
புருவம் அமைக்கப்பட வேண்டும் . 

வொயpaneoகணஜொ3 3ு மயோ 00 | 
ஐயுகவாவ- நதீவக " வாவாகார நொஹா ||•ur II 

69. புருவத்தின் மத்தியும் , காதின் மேல் நுனியும் ஒரே 
கோட்டில் அமையும் . காதின் உயரம் ( அது சேரும் இடத்தி 
லிருந்து ) ஒரு அங்குலம் . புருவங்கள் இரண்டும் அழகாகச் 
சிறிது வளைந்து வில்லைப்போல் மனோஹரமாக அமைக்கப்பட 
வேண்டும் . 

ஓதாரய மாதவஜாக வாணாதரவாய்தா | 
வியவயே தவிஷாா சும க்ஷயவிரயாகை 0 | ! எய !! 

70. புருவங்களின் அகலம் 3 அங்குலம் . நீளம் 5 அங்குலம் . 
இவ்விரண்டு புருவங்களுக்கு மிடையேயுள்ள தூரம் 2 யவை 
புருவத்தின் அகலம் நுனிவரையில் வரவரக் குறைந்து இருக்க 
(வேண்டும் . 

கநீ நிகாயாத்ேத யவலலாகததாாக | 
ஷவாகரயெது சுவரஸிதாக0 | 
M ஜெவவிஜா நீயாக விஷாரஷவாமி த || எயக | 

71. கண்ணில் பாவையின் ( பாப்பாவின் ) நீளம் அகலம் 
ஒரு யவை . கண்ணின் மத்தியில் கருவிழியின் அகலம் நீளம் 
6 யவை . மற்றைய இரு பக்கங்களிலும் வெள்ளை விழியின் 
அகலம் 6 யவை . 
நெசாவித ( அ ) வாயஃயவாக ஜொதிய வேவு காண க . ( வாதத ) 
தடிஷாெெபாகஜாமது PJSee @ eve || எ உ 1 

1. மூலச்லோகத்தில் புருவத்தின் ஸ்தானம் தெளிவாகச் சொல்லப்பட 
வலலை . மானஸாரம் , அத்தியாயம் 65 , அடியிற்கண்ட ச்லோகம் 29 , 30 
இவைகளைத் தழுவித் திருத்திப் பொருள் சேர்க்கப்பட்டிருக்கிறது . 

கொ.தாவெது 500 விழாம.தவி ஹாஜிதெ | 
தெடிகா oin ஞாடொ- அ . பெஷ J ஷிவ பொக | 
உரஷிலாடயொடியெ வொஷாநவ.கயெக | 


வி தீயொ 2 தாய 

31 
வரஷாந ) 

72. கண்ணின் ஓரத்தில் சிவப்பாயிருக்கும் பகுதியின் 
பிரமாணம் 13 யவை . கண்ணில் ஜ்யோதிர் மண்டலத்தின் 
அகலம் 1 யவை . அதில் த்ருஷ்டி என்னும் பார்க்கும் சக்தியின் 
இடம் எட்டில் ஒரு பாகம் . 

வியவாய யேவொவெத ஊயயொவ விளா || 
கவதரஜா நது அயா OUPO வியவாயிகள் | 
நெசவுஆயொeup• வாஷொ,sago.DAS- தெ || எல்.ஈ . II 

73. மேல் இமையின் அகலம் 2 யவை . கீழ் இமையின் 
அகலம் 13 யவை . கண்கள் இரண்டுக்கும் இடையே உள்ள 
தூரம் 2 அங்குலம் 2 யவை . கண்ணிலிருந்து புருவத்தின் வால் 
நுனிகளின் மத்யத்தின் தூரம் 1 அங்குலம் 

6 
வவாவYOUT க.தார நாஸிகாவடவாஹதா | 
தடியது wே pem . சுரேகதெவிவிலாமிகெ || எயச || 

( 74 ) மூக்கின் அகலம் புடைப்புகளின் வெளிப்புற எல்லை 
வரையில் 21 அங்குலம் . மூக்கின் மத்தியில் அகலம் 11 அங் 
குலம் . ஆரம்பத்தில் அகலம் 41 யுவை . 
மொஜினாத - நாலா 

Jyo apUmo டொயகெ ! 
நாலாம, விவாய, யவனாந வடத" || எயரு II 
வஹஸ்தாயவாத 

காகவாதியமிபாக 
வாயயவுகெய . ஹெராதவொ யவவறு க 0 || எயசு 11 


யவை . 


1 . 

இது கண்கள் திறக்கும்போது உள்ள அளவு . ஹாஹீயவிகம் 
பலாத்தில் இமைகளின் அளவு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது : 

“ கண்கள் மூடியிருந்தால் , மேல் இமை 1 அங் , 4 யவை ; கீழிமை 
0-4 . கண்கள் திறந்திருந்தால் மேல் இமை 0-4 . கீழ் இமை 0-21 . கண்மூடி 
யிருக்கும்போது இரண்டு இமையும் சேரும் இடம் அ V ஸுத்ரம் , ” காச்யபீ 
யத்தில் மேல் இமை கீழ் இமை இரண்டும் 1 யவை என்றும்கீழ் இசைனமயி 
னெல்லையே அ Vஸுத்ரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . 


32 


காையிகார 


( உத 20 தாவொ ந e 
( 77-78 ) ( மூக்கின் அடிப்பாகத்தில் ஆரம்பித்து மேலு 
தட்டு நுனிவரையில் இறங்கும் பள்ளமான பாகத்திற்கு 
கோஜி என்று பெயர் . ) கோஜியின் ஆரம்பத்திலிருந்து 
மூக்கின் உயரம் 2 அங்குலம் . மூக்குப் புடைப்புகளின் மேற் 
புறத்தில் மூக்கின் அகலம் 9 யவை . மூக்குப் 

புடைப்பின் 
கனம் ஒரு யவை . மூக்கின் த்வாரத்தின் குறுக்கலம் 73 யவை . 
துவாரத்தின் உயரம் 5 யவை . 

திவை ஷாகர தி நாவலா .. நிஷாவவிஜவக | 
வ - ஷராகெயஜெகாOLO வாடா 2wpMg To || எஎெ | 1 

(77 ) மூக்கு உருவத்தில் எள்ளுப்பூவைப் போல் அமைந் 
திருக்க வேண்டும் . மூக்கின் புடைப்பு அவரை விதையைப்போல் 
அமைந்திருக்கவேண்டும் . மூக்கின் நடுத்தண்டின் உயரம் 
1 அங்குலம் . அதன் அகலம் மத்தியில் 2 யவை . 

சுயயயாநவதாக நாவாவட தகள் 
உதரொஷாயதவெடிாபபாயிகள் வியவ வெக || எ அ || 
வாலிதார வயவ.த. தீயவதவாகவியாகை | 
( வாஜிதாராவாகத் யவ.தாவியாருக ] 
சூவவதீக்ஷய தார சூவகாத தாயத || எயகூ ! 
தி.வ காவொதராவாலி தெலவாஸாய த0950 | 
நவபாஷலிஸாய வையெெவஜாராயதொரு த ( தௌ தௌ ) 

1 அய ! 
( 78-80 ) மூக்கின் புடைப்பு , மூக்கின் நுனி இவைகளின் 
வழியே செல்லும் ஸுத்ர இடைவெளி 11 யவை . மேலுதட் 
டின் நீளம் 4 அங் 2 யவை . இந்த உதட்டின் விளம்பின் அக 
லம் 1 யவை . உதட்டின் அகலம் 3 யவை . உதட்டின் அகலம் 
வரவரக் கடைவாய் வரையில் குறைந்து கொண்டே வரவேண் 
டும் . மேல் உதடு 3 பாகங்களுள்ள ஓர் வளைவு , அதன் நீளமே 
வாயின் நீளமாகும் . அதன் அகலம் 9 யவை நீளம் 18 யவை . 


| 


1. இந்த அடி காச்யபீயம் ப்ராம்ஹீயம் இந்த நூல்களைக் கொண்டு 
திருத்தப்பட்டிருக்கிறது . 


வி தீபொ 2 PM 


33 


ரஷா நா ] 


சுயா வாவிகாறைய யவதார கயொமதம் | 
விகாயா 0 5ு தலாடி வயரவ நீ வா ) அயக ! 

81 . கீழ் உதட்டின் விளிம்பு 13 யவை . முகவாய்க்கட் 
டையிலிருந்து கீழுதட்டின் உயரம் 84 யவை . 
ஹஜி - க நி அ தி யவவொளுத. ( தயா ) | 

யோ வாவிகாளாயஷதெ || அய 2 || 
82 . 

முகவாய்க்கட்டையின் பக்கத்தில் சரிந்திருக்கும் 
பாகத்திற்கு ஹ ( தாடை ) என்று பெயர் . இது முகவாய்க் 
கட்டைக்கு 3 யவை கீழே அமைந்திருக்கும் . 

வஜயாமுஓ விஜாரா கதாயாயதவது ஒ o | 
ஹநுலயொ கணஸேயாதா உபஹா மிக !! அய .. !! 

83. தாடையின் அகலம் 33 அங்குலம் . 4 அங்குல நீள் 
வட்ட வடிவமாக அமைந்திருக்கும் . தாடை சேரும் இடத்திற் 
கும் காது சேரும் இடத்திற்கும் உள்ள தூரம் 10 அங்குலம் . 

சூவவாக க்ஷய.தார சூரைகாத தஷாயத | 
ஹநொற o விவாஉ Too சுயய- rooகணஃவெர ந O || 

84. தாடையிலிருந்து கழுத்து 1 அங்குலம் 2 யவை . 
காது வெளிப்பக்கத்தில் 13 அங்குலம் வரையில் கர்ணவேச 
நம் என்று பெயர் . 

நெதானாகிணவேயாத வலா கண்விஜா | 
நெதாயா 8 eo கணவாயத ப அவரு ! 
1. வயாவநீவ = + சுய + சுவ நீ +85 வ • = 2 + 1 + 

5 + 1 = 81 
2. இந்த அடியில் முதற்பகுதி விடப்பட்டிருக்கிறது . பிற்பகுதி 
புனருக்தி ( சொன்னதையே திருப்பிச் சொல்லுதல் ) யாகத் தோன்றுகிறது . 

3. இந்த அடி முந்திய 79 வது சுலோகத்தின் பகுதி தவறா . மறுபடி 
எழுதப் பட்டிருப்பதாகத் தோன்றுகிறது . 


34 


வகாையிகாரெ 


( உ த பபதாலொ நாடி 


85. கண்ணின் கோடியிலிருந்து காது சேரும் இடம் 
வரையில் உள்ள தூரம் 7 அங்குலம் . காதின் அகலம் கண் 
ணின் நீளத்திற்கு சமம் . ( அதாவது 2 அங்குலம் ) . காதின் 
அவாரத்திற்கு மேலேயுள்ள காதின் பாகமும் அதே உயரம் 
( .அதாவது 2 அங்குலம் .) 


2 


தடிய கணவயொய கயாகணவயநO 1 
வியவ JFe 

1.50 தலாக வெசாய பாவஸந || அசு !! 
86. அதில் பாதி காது மேலே சேர்ந்திருக்கும் இடத் 
திற்கு மேலேயுள்ள காதின் பகுதி . கீழே காது சேர்ந்திருக்கும் 
இடம் வரையிலுள்ள தூரம் 2 அங் . 1 யவை . காதின் தொங்கு 
கிற பகுதியின் நீளம் 43 அங்குலம் 


87 . 


நாலௌ வ வா வரௌ அாயாயோ M வுஜௌ வநௌ | 
நாஸ்தா தீவா2 வாக காயாஜாவிவழி | அவஎ || 
தடிய -3 தான வி . ஷாயா2o2pOUP G2 ம 0 | 

காதின் முற்பகுதியின் அகலம் 1 அங்குலம் 
கனமும் 3 அங்குலம் . பிற்பகுதியின் அகலம் 1 } அங்குலம் . 
கனமும் 13 அங்குலம் . நாளத்தின் இரு பகுதிகளின் இடை 
வெளி 1 அங்குலம் . ( காது சேருமிடத்தில் மேலே கிளம்பி 
இருக்கும் இடத்திற்கு பிப்பலி என்று பெயர் .) அதன் நீளம் 
1 அங்குலம் . அகலம் 3 அங்குலம் . ( அதன் பக்கத்தில் காதின் 
ஓட்டை அமைத்திருக்கிறது .) ( அதற்கடுத்தாற்போல் சற்றுப் 
பள்ளமாக இருக்கும் பகுதிக்கு பிஞ்சூஷி என்று பெயர் . ) 
அதன் நீளம் : அங்குலம் . 


விஷ்ண . அர Vாய : கண வெநாதர்யவே o ii அயஅ] 
வ நஹாய யேவ கண - ரேவதி -3 : வாவீஅயவா | 


88. அ V ஸூத்ரத்துக்கு அதாவது கண்ணின் வழியே 
செல்லுகிற கோட்டுக்குக் கீழே காதின் துவாரம் 4 யவை 


வி பொ 2 கார் 


35 


வாஷம். ] 


O 


8 


அகலமுள்ளது . காதின் துவாரத்திற்கு மேலே தடித்துச் 
சுழித்திருக்கும் கர்ணாவர்த்தி என்னும் பாகத்தின் கனம் 
13 யவை . அதன் மேலே காதின் விளம்பின் கனம் 4 யவை . 

வரஷ கணஷே S : ஷாயாக வரஷெதுவிஷா | 
கரகாபிகா . கண தார கஷாராக II அயகூ || 

89 . காது சேர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 13 அங்குல 
தூரத்தில் காதின் பின்புறம் ஆரம்பிக்கிறது . பின் புறத்தின் 
அகலமும் 13 அங்குலம் . க்ருகாடிகை என்றும் கழுத்தின் 
பின் புறத்தில் உயர்ந்த பாகத்திற்கு ஒழுங்காகக் கழுத்தின் 
அகலம் 8 அங்குலம் . 

மாயாஷாபயஹஸாக மயஸீபொம ( @ 0 | 
கெபாஜாகஜகணொ2 ய z ய OUD நீவ கரகாடக 0 || கய A 
90. அதற்குச் சற்றுக் கீழே 

கழுத்தின் அகலம் 
83 அங்குலம் . தோள்கள் சேருமிடத்தில் கழுத்தின் அகலம் 
10 அங்குலம் . பின்புறத்தில் கேசாந்தத்தின் ஒழுங்காகக் 
காதின் பின்புறத்திற்கும் க்ருகாடிகைக்கும் உள்ள இடை 
வெளி 1 } அங்குலம் . 

தாயொ தீவஜா நவதாக திருயவ அர D - mo | 
ஹிகாஸுதொவரிஜுயவயிவெ -39 Touுளுத 0 || கூயக II 
91. கேபாந்தத்திற்குக் கீழ் கழுத்தின் நீளம் 4 அங் 

தோள்களோடு கழுத்து சேரும் இடம் ஹிக்காஸு 
தரத்துக்கு மேல் அதாவது நெஞ்சுக் குழி ஒழுங்குக்கு மேல் 
4 அங்குலம் உயர்ந்திருக்கும் . 
கணயோடிய வாய ruo வதாக ஒயஸீக0 | 
வாவஹலையொ ஹிகா ஸுதாவைக்க்ஷயா || சுயஉ || 


3 யவை . 


க 


4. நாய ouno = + சுய = = 1x12 = 6 . 


36 


வாககூாயிகாயெ 


[உபாதாயொநாம் 


92 . காது சேருமிடத்திலிருந்து தோள் சேருமிடத்தின் 
தூரம் 6 அங்குலம் . தோளின் கனம் 7 அங்குலம் . இந்த 
கனம் ஹிக்காஸுத்ரத்தின் முடிவு வரையில் குறைந்து 
கொண்டே வரும் . 

கணாயஜா மாவாக கககா நதி வர 0 | 
தவாத கபிலயத வ omo 3 க்ஷா OU ஜாயத || கூகூ | 

93. காதுக்குக் கீழ் கழுத்தின் உயர்ந்த பாகமாகிய 
ககுத் என்னும் திமில் 4 அங்குல உயரமுள்ளது . அதன் 
கீழே இடுப்பு சேரும் இடம் வரையில் முதுகெலும்பு நீளம் 
27 அங்குலம் . 

ககாநத வொ UU . நீவாகக்ஷவிஷா | 
நக்ஷதா ( UT . சுயொவாஹு விஷவாவாக || கயச || 

94. ககுத் என்னும் திமிலின் நீளமாகிய 4 அங்குலத்துக் 
குக் கீழே கக்கங்களின் இடைவெளி 27 அங்குலம் . கீழே 
புஜம் வரையில் அகலம் 6 அங் . 6 யவை . 
கவ வீ.ஹவெகயயிலெழாoveுளுத O | 

ந eou ம வனகா வாயா @ 0 || கூயரு || 
95. தோள் பட்டையிலிருந்து தோள் கழுத்தோடு 
சேரும் இடத்தின் உயரம் 4 அங்குலம் . மார்பில் ஸ்தனத்தின் 
வழியே செல்லும் ஒழுங்குக்கு பலகை போன்ற மார்புப் பிர 
தேசத்தின் அகலம் 12 அங்குலம் . 

கக - ஷொதயொஉலா வறாகா.தாஷதெ | 
சுயஜாக தி.க.தார வ OUTO பெரு நிஜ ம. || கசு II 

96. ககுத்துக்குக் கீழே இரண்டு தோள்பட்டைகளுக் 
கும் இடையே உள்ள தூரம் 10 அங்குலம் . அதன் கீழே 


5 . வ என்ற சுவடியில் 

வொன் என்னும் இடத்தில் 
வாணா UDO) என்று இருக்கிறது . அதாவது 5 அங்குலம் . 


விதியொ 


37 


லதாயா 


ரஷாந. ] 


முதுகின் அகலம் 30 அங்குலம் . அதில் முதுகெலும்பு 2 அங் 
குலம் பதிவாக இருக்கும் . 
வவாராதேஸிதௌ ஸஹதென வவாபகௌ ஜ J தௌ 1 
வரஹ தீ நயொ8-3யெ வ நஷொ Umer நக0 | கய . 11 
97 . 

முதுகெலும்பின் இருபுறத்திலும் அதன் ஓரத்தி 
லிருந்து பின்னல் போன்ற தடித்த மாம்ஸம் இருக்கும் இடத் 
திற்கு ‘ ப்ருஹதீ என்று பெயர் . அதன் அகலம் ? அங்குலம் . 
ப்ருஹதிக்கும் ஸ்தனத்திற்கு இடையே உள்ள கனம் 16 
அங்குலம் . 
ஸரஹதீய : கபிணீது சூயா வலயூஜாமிக0 | 
வ நஷொ? ( ver $ாக தடியொபபாகஹவெசு !! கூயஅ || 

98. ப்ருஹதிக்குக் கீழே இடுப்பு சேரும் இடம் வரையில் 
உள்ள தூரம் .7 அங்குலம் . அந்த இடத்தில் உடம்பின் கனம் 
16 அங்குலம் . அதற்குக் கீழே உடம்பின் கனம் 17 அங்குலம் . 

தயொஉபாய ஹோமாஷ கபிலயெ வணகாதகள் 
நவவய 3 ஜா மல வாக கமிஷயஷவி சதா|| சுய A II 

99. இடுப்பு சேரும் இடத்திலிருந்து கீழே பின் பக்கம் 
இரண்டாகப் பிரியும் இடம் வரையில் உள்ள தூரம் 133 அங் 
குலம் . இடுப்பில் உடம்பின் அகலம் 193 அங்குலம் . 

நவாய &rou கவிஷாரௌ ஜிகிணௌ வர தகௌ | 
அதாயகாடி நிமஷதொ mil 


1 . 


1. வரஹ தீ என்பது மார்புக்கும் முதுகுக்கும் இடையே உள்ள 
உடம்பின் பாகத்திற்குப் பெயர் - ஆப்டே யின் அகராதி . 

க என்ற சுவடியில் வண காதக என்றும் வ என்ற சுவடி 
யில் கண காதக என்றும் காணப்படுகிறது . முதல் பாடத்திற்கு பின் 
பக்கம் இரண்டாகப் பிரியும் இடம் என்றும் , இரண்டாவது பாகத்திற்கும் முக் 
கூட்டெலும்பின் ஸ்தானம் என்றும் பொருள் கொள்ளலாம் . இரண்டும் 
அநேகமாக ஒரே இடம் என்பது கவனிக்கத்தக்கது . 


38 


விகளாயிகாளெ 


( - 22 தாழொ நா 
ஜொடியொவெடிஹாமெ கிணகௌரதௌ 
வரதௌதிகநாஹெதுதி ரெவாவரிவெஷிதௌ ளக ! 


. 


100. பின் புறம் ஒவ்வொன்றும் 91 அங்குலம் அகல 
முள்ள தாகவும் நன்றாகத் திரண்டுருண்டதாகவும் இருக்க 
வேண்டும் . அவைகளுக்கும் அடித் துடைகளுக்கும் உள்ள 
இடைவெளி 42 அங்குலம் . 


அங்குல 


101. மேட்ரஸூத்ரத்திற்குக் கீழே நாலு 
தூரத்தில் ப்ருஷ்டங்கள் அமைந்திருக்கின்றன . அவை நன்கு 
திரண்டு இருப்பதோடு முக்கூட்டெலும்புக்கு ஒழுங்காக அவை 
களைச் சுற்றி மூன்று கோடுகள் உள்ளனவாகவும் இருக்கும் . 


வல 


கா 


ஜநாதா ஐநாவிதாஹிதாகக்ஷா தாதயா ! 
வாயயொடிபலா OUToogாக கக்ஷாதக்ஷாதா தயா \\ M7 உ * 

வவா.. வ YOUT க வெவ வாய romo ஹரடியநிகே 
ஐநவீளொளுத 0 வ pUDO வயவ ஜூ நவா 

கள x 
உளுத வயவிஷாா வரக . ந அ அக | 
ஹிகாவியவநிவாக தயாஜது அயா U க பாச ! 


102 - 104. ஸ்தனங்கள் ஒன் றுக் கொன்று 134 அங்குல 
தூரத்தில் அமைந்திருக்க வேண்டும் . ஸ்தனத்திற்கும் நெஞ் 
சுக் குழிக்கும் உள்ள தூரம் 133 அங்குலம் . கக்கத்திலிருந்து 
நெஞ்சுக் குழிக்குள்ள தூரமும் 131 அங்குலம் . கக்கத்தை 
காட்டிலும் கக்ஷயரம் , அதாவது , அதற்கடுத்தாற்போல் உள்ள 
இடம் 2 அ . 

2 யவை பதிந்திருக்கும் . ஹ்ருதயம் 11 அங்குலம் 
பள்ளமாக இருக்கும் . ஸ்தன பீடத்தின் உயரம் 2 அங்குலம் 
ஸ்தன மண்டலத்தின் அகலம் 2 அங்குலம் 1 யவை . ஸ்த 
னத்தின் மத்தியிலுள்ள அக்ஷம் 1 யவை உயரமும் தயவை 
அகலமும் உள்ள வட்டவடிவமானது . நெஞ்சுக் குழி 2 யவை 
பதிந்திருக்கும் . காரை எலும்பு 2 அங்குலம் 

2 அங்குலம் பதிவாக 
இருக்கும் . 


9.தீயொ 2 தாய ! 


39 


வருஷா ந . 1 


நாலிவக்ஷிணாவதா தார நிஜா வாத நார் 
நாஹெ ஹயவவஞா ஞொணிவாரெஷக பாரு ! 


105. தொப்புள் ப்ரதக்ஷிணமாகச் சுழிந்திருக்கும் .. அக 
லம் 1 அங்குலம் . ஆழம் 1 அங்குலம் . தொப்புளில் இருந்து 
5 

அங் . 1 யவை வரையில் சுரோணி தேசம் என்று பெயர் . 
அதன் இரண்டு பக்கங்களும் 6 அங்குலம் வியாபித்திருக்கும் . 


யா ovo Fு கழிபெதாணி பெஷroino les , ioxo | 
வாணாபவியவ ஜீவ -3 . தார YOUTH வாயக !! • ! 


106. அதன் கீழே 31 அங்குலம் வரையில் கடி அல்லது 
இடுப்பு என்று பெயர் . பாக்கியுள்ள இடம் மேட்ரபீடம் . 
அதன் நீளம் 5 அங் . 2 யவை . அகலம் 2 அங் . 1 யவை . 


விஷாவரு . ஹவாஉஅதக| 
வரவஜாந w50 egUPO வொ 0.00 அ விபாக | எ ! 
ஐயெ 
யெஜீவா அயொ பெஷதயாயததா விவித்தா 

107 - 108. தொங்குகிற பீஜம் என்னும் விரையின் 
நீளம் 4 அங் . 2 யவை . முழங்கால் முட்டின் பின்புறத்தின் 
உயரம் 2 அங்குலம் . அதன் அகலம் 4 அங்குலம் . நடுவிலும் 
இரு பக்கங்களிலும் உள்ள பாகங்களை யுகதி யுக்தமாக 
அமைத்துக் கொள்ளவும் . 


வைண- நாஹ விவஞாயத ஜாவறாமல் 
மாா .ொ 

P. 8 வரிவண -விஷவக , அ || 
தாராயதாக்ஷிகொ2 மைவொண 
அவாரினவகனா கவரா | • } } 


1 . 


வ என்ற சுவடியில் நா என்று காணப்படுகிறது , 
வ என்ற சுவடியில் வகெளபயா வதாக என்று காணப்படு 


2 . 


S - 4 


40 


லகாையிகா ரெச 


[ யே உஸ்தாஸ் : 


109. நிறைந்த சுற்றளவும் , நீளமும் , அகலமும் , சதைப் 
பற்றுள்ள உருவமும் , ரங்கார ரஸமும் , தெளிவான அழகும் 
நிறைந்த முகமும் , அகன்று நீண்ட கண்களும் , நேராகவும் 
ம்ருதுவாகவும் உயர்ந்ததுமான மூக்கும் , இந்த நான்கு அம்சங் 
களும் ஸகள மென்னும் உருவமுள்ள ஈசுவரனிடம் அமைந் 
திருக்கும் . 


- ( 0 ) ----- 
உததா மெவெகாையிகாரெ 52 தாயொ நாடி 

வி தீயொயேதாய , 
அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரத்தில் 
உத்தம தசதாளத்தைப்பற்றிய 2 - வது அத்தியாயம் முற்றிற்று . 


சுய தர தீயொ 2 யதாய ! 


// SUZAPU தாலெ ஜீனா நா || 
ஸெரொடியவாடிபாவடி திஹா ம . 

கரெெவகலா மா வகளாக 
தடிஷஜாமொயவகரீதஜா 

ஹீாந 8 க வெடித்தாலெ | ளய || 
110. விக்ரஹத்தின் உயரத்தை 120 கூறு செய்தால் 
ஒவ்வொரு கூறும் ஒரு அங்குலமாம் . அதில் எட்டில் ஒரு பங்கு 
யவையாம் . இதுவே மத்யமதசதாளத்திலுள்ள ஜீ பிம்பங் 
களின் அளவாகும் . 


41 


தர தீயொ 2 தாய 
pers. ] 

உஷீஷாகொவய y «ா வலதே ! 
ஷவாயிகலாமது தலாஷொதவிதொகெ || 

111. உஷ்ணீஷத்தில் ஆரம்பித்து கேசாந்தம் வரையில் 
உயரம் 4 அங்குலம் . கேசாந்தத்திலிருந்து நேத்ரஸுத்ரம் 
வரையில் 4 அங்குலம் 6 யவை . 


வடாத அதியவo ஜா ம 0 ஷவ •• @ ° தயா 1 
ஹந நொ : கணலோ ,மஜெவாவியியதொயஉ | 


0 


112. நேத்ரஸுத்ரத்திலிருந்து மூக்கின் புடைப்பு வரை 
யில் 4 அங்குலம் 4 யவை . அதிலிருந்து ஹு என்னும் தாடை 
நுனிவரையில் 3 அங்குலம் 6 யவை . ஹுவிலிருந்து கழுத்து 
4 அங்குலம் . 

கனா ,ரடிய தணா வி.நாஹெயொ- நிலயாடி 
உளஷ oun2 . ஷொ ஜாநுஜாமவதெ 
\\mamu 

113. கழுத்திலிருந்து இருதயம் 13 அங்குலம் . இருதயத் 
திலிருந்து நாபி என்னும் தொப்புள் 13 அங்குலம் . தொப்பு 
ளிலிருந்து யோகி 13 அங்குலம் . துடையின் நீளம் 26 அங்கு 
லம் . முழங்கால் முட்டு 4 அங்குலம் . 


உளுதுதர தயாஜவா ஜா மலவாஉதடு வெக | 
தஞாயா அஹாம ஹா Deo, 

மஓவஃகாயச || 
114. முழங்காலின் நீளம் துடையைப்போல , அதாவது 
28 அங்குலம் . பாதத்தின் உயரம் 4 அங்குலம் . பாதத்தின் 
நீளம் 16 அங்குலம் . கட்டை விரலின் நீளம் 4 அங்குலம் . 


தஜு நீதக ரொஷ சுயாயா 0 முஹீநக 0 | 
அரஷாயாய - வாதாஸ் வாதாவால ஹிய ஃெெவ ! || ரு ! 
குஷாகநிஷாத வாடாறு @ p . விழா | 
த விஜாராய விஜாரா நவ.தவொளுத பாயசு !! 


42 


நகாையிகாரெ 


( ew re200 தாக ! 


7 


115 - 116. ஆள்காட்டி விரலின் நீளமும் அப்படியே , 
அதாவது 4 அங்குலம் . மற்ற விரல்கள் அரை அரை அங்குலம் 
குறைந்திருக்கும் . அதாவது நடுவிரல் 33 அங்குலம் . மோதிர 
விரல் 3 அங்குலம் . சுண்டு விரல் 23 அங்குலம் . கட்டை விரல் 
முதல் விரல்களின் நுனி அகலம் முறையே 2 அங்குலம் , 
8 பவை . 73 யவை , யவை , 6 யவை யாகும் . இந்த அகலங் 
களில் பாதி நகங்களின் அகலமாகும். நகங்களுக்கு முன் 
உள்ள உயர்ந்த இடமும் இதே அகலமுள்ளது . 

வராது விஜாராஹா நா வியீயதெ ! 
வடிவஹாம 10 வாஷொஆதாரகஜா வய O || எ | 

117. கால் நுனியின் அகலம் 6 அங்குலம் . புறங்கால் 
அகலம் 5 அங்குலம் . கணுக்காலின் உயரமும் அகலமும் 
4 அங்குலம் . 

V.மாதவி ஜார வணாத U தொ 
நளகாஹாமவிஷார் ஜவாஷணாத சிஷதொடாய அ II 

118 . கணுக்காலின் இருபுறத்திலுமுள்ள முழி ( விழி ) 
களின் ஒன்றுக்கொன்று அகலம் 5 அங்குலம் . முழங்காலின் 
கீழ்க்கோடி யெலும்பாகிய நளகையின் அகலம் 4 அங்குலம் . 
முழங்காலின் அகலம் 6 அங்குலம் . 

ஜாநுவா.முதாா வரவிடாழுக | 
அத்விதிராக கழிவிலாரசிஷதொய்க !! 

119. முழங்கால் முட்டு அகலம் 7 அங்குலம் . துடையின் 
அகலம் 12 அங்குலம் . இருப்பின் அகலம் 24 அங்குலம் . 
Souro, 

முதியக முஹ ge வதவக | 
விவ- 2221 லெஸயொ நிவி வொணி விராடு .50 || உயா 

அ 


1. வடி = வெடி 
2. நொணி - நாவொய ! ஊவாஷொ நா 

நொணுஆவாைத க.. 
காவீய , சு . 50 , உ த பாதாவைடகை,பெஜா . 117 


தர தீயொ 2 மாய 

43 
ខ ។ 
ஜீ ந . ) 

120. குஹ்யபீடத்தின் அகலம் 7 அங்குலம் . குஹ்யம் 
அரசிலை போல் அமைந்திருக்கவேண்டும் . அகலமாகவும் சதைப் 
பற்றுள்ளதாகவும் அமைந்திருக்கவேண்டும் . சுரோணி ( அதா 
வது தொப்புகளுக்குள்ள இடம் ) யின் இடத்தில் இடுப்பின் 
அகலம் 20 அங்குலம் . 


O 


ஷவத்த மஜீர நா ஜிரெகாநாமா 
யெஜாதா ஐநாயஜாகக யொஉலா.வெக || 7 உக !! 

121. தொப்புள் உயரம் 6 யவை . வயிற்றின் மத்தியின் 
அகலம் 11 அங்குலம் . ஸ்தனத்துக்குக் கீழே அகலம் 13 அங் 
குலம் . 


வல 


ல 


வல 


நதாாநவா0 ,ு 90soு 10 அக010 1 
அதயமுஜாதெய . க . V ரயருவி : || m 2 டீ | 

120. ஸ்தனங்களின் அகலம் 9 அங்குலம் . அதில் சூசு 
கம் என்னும் நடுப்பிரதேசம் 2 அங்குல அகலம் . ஸ்தனத்தின் 
உயரம் 43 அங்குலம் . அதில் கண் அகலம் 3 அங்குலம் . 
உளுதவியவ விதாக கக்ஷயொாதா 950 1 

PUTுவெராது ஸாஹுயைதேவி | 1 m உயக !! 
வணக.தி. திவாக வாக விவ o pுஞாயிக0 | 
ஸாஹுதீவஃ. அயாமுன xo கவரது வியீயதெ உய . 

121 - 122. அதன் உயரம் 2 யவை . கக்கங்களுக்கு 
இடையே உள்ள தூரம் 17 அங்குலம் . இரண்டு புஜங்களின் 
எல்லைக்குள்ள தூரம் 31 அங்குலம் . இரு புஜங்களின் நீளம் 
26 அங்குலம் . முழங்கை முட்டின் நீளம் 2 அங்குலம் . 

வ கொஷஷோபாமு தாருகா வெக 
ஷமு @ oewperoup• வணா ததஜ நீ || m உய x . !! 


1 . 
பாகம் . 


அதாவது கழுத்துக்குக் கீழே இடுப்புக்கு மேலே மிகக் குறுகிய 


44 

காையிகாரொ 

( 2w22.பாதாஸ் 
சு.நாகாலஹோமா க நிஷாவக 0 | 
நவதாஷவிதா-யேவாஜாரயயாக 20 || உயசு || 

123 - 124. முன்னங்கை நீளம் 18 அங்குலம் . உள்ளங்கை 
நீளம் 7 அங்குலம் . நடுவிரல் நீளம் 6 

நடுவிரல் நீளம் 6 அங்குலம் . ஆள்காட்டி 
விரல் நீளம் 5 அங்குலம் . மோதிரவிரலும் அப்படியே . சுண்டு 
விரல் நீளம் 4 அங்குலம் . கட்டைவிரல் முதல் விரல்களின் 
அகலம் முறையே 9 யவை , 7 

யவை , 8 யவை , 7 யவை , 
6- யவை . 


58 


|| 


U ஜூதாஸயது மாத தாரா யயாக 
உணியைகவாஸாஹ ewze ¥ mos - 2 உ M M உரு " 

125. மணிக்கட்டின் அகலம் 3 அங்குலம் , முழங்கை 
முட்டின் அகலம் 5 அங்குலம் , புஜ மத்தியின் அகலம் 6 அங் 
குலம் . புஜத்தின் அடிப்பக்கம் அகலம் 7 அங்குலம் . 


வலூருவிழாரா ரீ வஜெகாஉமா @ o | 
8 - வவிஷாாவெவதாக ககுடாண வாகர தி பா உயசு 11 

128. கழுத்தின் அகலம் 7 அங்குலம் . முகத்தின் அகலம் 
11 அங்குலம் . முகம் கோழிமுட்டை வடிவமாக அமைக்கப் 
பட வேண்டும் . 


கெபாதாத ஜுவொயைzag ய 3.வியவகொழுக0 | 
க V சாதவெவாக டாதஹாலஷதெ யாஉனை 

127. கேசாந்தத்திலிருந்து புருவங்களின் நடு 23 அங் 
குலம் . அதிலிருந்து அ V ஸூத்ரம் 2 அங்குலம் 2 யவை . 
அதிலிருந்து மூக்கின் அடி 2 அங் . 2 யவை . 


யவாயிகாமுகவொக தடிய மொஜிதீவ க 0 | 
கயாதயல செக்ஷஹஷதெளஉயஅ II 


46 


மீபொவதாய 
ஜீனா ந. ) 

128. அதிலிருந்து வாய் 1 அங்குலம் 1 யவை . மூக்கின் 
அடிப்பக்கத்திலிருந்து மேலுதடு நுனி வரையில் உள்ள பள் 
ளமாகிய கோஜியின் நீளம் 41 யவை . பாக்கிஹநு 


1 


கண e 

நுவாதாக கண தார கனா ஹவெக 
வியவாயிகலா ம . கண்வ வராதொளஉயாகூ !! 


நாலாவாவொணாதுஜண @ MUH0 | 
மஜஹ e0 வாடி மொவாவாகாரவாணிகள் | 
பெஷவவ-வே.சீ ஷ ஷொ ந வராதொள நய || 


129 - 130. காதிலிருந்து தாடை 3 அங்குலம் . காதின் 
அகலம் 2 அங் . காதின் நீளம் 4 அங் . 2 யவை . காதின் தொங்கு 
கிற பாகத்தின் நீளம் 5 அங் . இதில் வட்டப்பகுதியும் சேர்ந் 
தது . காலின் அமைப்பு யானைத் துதிக்கையைப் போலவும் 
கையின் அமைப்பு பசுவின் வாலைப்போலவும் கரவு சரிவாக 
இருக்கவேண்டும் . மற்ற அளவுகள் முந்தி உத்தமதசதாளத் 
திற்குச் சொன்னபடியே என்று கொள்ளவும் . 


- 


: 0 : 1 


உதாமெலவககூாயிகாரெய 22 தாஸ் 

ஜீ 

ஹீஜாநொ நாதர தீயொ 2 யதாய : 
அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் சிற்ப சாஸ்திரத்தில் 
மத்யம தசதாள ஸ்த்ரீமானம் என்னும் மூன்றாவது அத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


1 . ஹநு என்பது தாடைக்குப் பெயர் . 116 - வது சுலோகத்தில் மூக்கின் 
அடியிலிருந்து ஹநுவின் கீழ்க்கோடிக்கு உள்ள ஏரம் 3 அங் . 6 யவை 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது . அதில் 4 ) யவை . கோஜி . பாக்கியுள்ள 
3 அங் . 13 யவை . ஹநுவின் நீளம் . இதில் கீழ் உதடும் , முகவாய்க்கட்டையும் 
அடங்கும் . 


46 


லகாையிகாசெ 


( 2 ய உபாதாடை: 


அதுயொ2 லாய : 


** 


moon 


வுருஷா நீ 


உய 2ெ 20 தாவெது வௌஷ erு அதெ | 
வி . வொ அயாதOM கா Joவியவர: || யயாக || 


ஆயாதவி 


133. மத்யமதசதாளத்தில் ஆண் உருவங்களின் அள 
வைகள் சொல்லப்படுகின்றன . பிம்பத்தின் உயரத்தை 120 
அங்குலமாகக்கொண்டு அளவைகள் சொல்லப்படுகின்றன . 
சிரஸின் உயரம் 1 அங் . 2 யவை . 


கணாஜாநத.வியவ . அத GT ) 
கணஜா தெறாது.வியவ அ அது @ ! 
(நெதாதவுடா தஹதா நாதவ olelo ஹீஹதியா. 1 ) 
நெ.த தவுடஹஙதாநெதேக 2 . தீணா | நலசு || 

134. கழுத்து , முழங்கால் முட்டு, பாதம் இவைகளின் உய 
ரம் 4 அங்குலம் . 2 யவை . கேசாந்தத்திலிருந்து நேத்ராந்தம் , 
அதிலிருந்து நாஸாபுடாந்தம் , அதிலிருந்து ஹநுவின் முடிவு 


1. குறிப்பு : - இந்த அத்தியாயத்திலுள்ள சுலோகங்கள் ,சுவடியில் பிழைமலிந்த 
வைகளாகக் காணப்படுகின்றன . அவைகளின் பொருளை ஒருவாறு நிச்சயித்து 
அதற்கான பதங்களைக்கொண்டு திருத்தப்பட்டிருக்கின்றன . சுலோகங்களின் 
யாப்பும் நிச்சயிக்கக்கூடவில்லை . சுவடியிலுள்ள படி சுலோகங்கள் அர்த்த சந்திர 
வடிவங்களுக்குள் கொடுக்கப்படுகின்றன.-- மத்யமதசதாளத்தில் புருஷமானம் 
ப்ராம்ஹீய சித்ரகர்ம சாஸ்திரத்தில் தசரதராமனைப்பற்றிய இடத்தில் 
சொல்லப்பட்டிருக்கிறது . அதை அனுசரித்தே இங்கு திருத்தங்கள் செய் 
யப்பட்டிருக்கின்றன . 


அயொ2 தாய 


47 


ரஷா நா ) 


இந்த மூன்று அளவுகளும் 
2 யவை . 


அப்படியே அதாவது 4 அங் . 


பொ- 


(நெதாமஸ் பெயடிகணா நஹிகா நிஹராது | 
ஷாவாலாமுநவதாக நாமதயொதது 

பாடுவதாக !! ) 
சுயரமுமcongr க பொளகணஹிதாஹர உயான 1 
ஷவ வாடிபயா 0 10 நா வியொஜு 5 யொஉ JULOUUoAgra | 

பறநயரு || 


களம் 

அதாவது கழுத்தின் மேற்பகுதி அரை அங்குலம் . 
அதுபோக பாக்கி அதாவது 3 அங் . 6 யவை . கழுத்தின் 
உயரமாகும் . ஹிக்கா என்னும் நெஞ்சுக் குழி முதல் ஹ்ரு 
தயம் வரையில் 12 அங் . 6 யவை . அதிலிருந்து நாபியும் , நாபி 
யிலிருந்து மேட்ராந்தமும் 13 அங் . 


ல 


ஊரதீவதேவிமணவியவஹீ ந அத 580 | 
( வெஜவா அவ 30 தருயாதக பாம-20 1 ) 
வளவ.த.வார்வளாக தஒ s ( 10pு @ 0 \\ | நயசு | 


136. இந்த 13 அங்குலத்தின் இருமடங்கில் 2 யவை 
குறைந்தது , அதாவது 25 அங் . 6 யவை . துடையின் 
மாகும் . முன்னங்காலின் நீளமும் அதுவே . பாதத்தின் நீளம் 


நீள 


17 அங் . 


( ஷாஹுவஷூ pmo | 
கவ QUTு . வ ,கொஷவிதுஜாயத | I ) 


என்று 


136 - வது 


1. கழுத்தின் மொத்த உயரம் 4 அங் . 2 யவை . 
சுலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது . அதில் 6 யவை . போக மிச்சம் 
3 அங் . 6 யவை . 


48 


கொையிகாசை 

( 2 ய உம்தாஸ் : 
வாஹுவ அ ஷதy @ .கவர0 ஆய O | 
வ.கொடி விஜா நீயாக விரது ஓஜாய த O || m எ 11 

137. புஜத்தின் நீளம் 26 அங்குலம் . முழங்கை முண்டு 
2 அங்குலம் . முன்னங்கை நீளம் 20 அங்குலம் . 

தடு அயோடி Do வாஹுவயகவிஜுரO | 
நவ.தி. பா . " ஓ.வாக வாபாய விஷா || 

படஙய அ 
138. உள்ளங்கை விரல் உள்பட 13 அங் . புஜம் உள்பட 
மார்பின் அகலம் 39 அங் . முகத்தின் அகலம் 113 அங் . 

கண 38 @ o எயாஹு ஜாயேஜீக்ஷாதம் | 
வாகெக நவாவதாக சுயலாக கக்ஷயா ஆயா 

( 0 | றங.கூ 


139. கர்ண மூலம் ( காதின் அடிப்பக்கம் ) ஒன்றுக் 
கொன்று தூரம் 9 அங் . புஜத்தின் அடிப்பக்கத்தின் அகலம் , 
முழங்கால் முட்டின் நடு அகலம் , இவை ஒவ்வொன்றும் 9 அங் . 
கக்கத்தின் பக்கத்தில் உள்ள கக்ஷதரம் என்னும் இடம் 
2 அங்குலம் . 


. 


வக்ஷ 0 வள கவித மூவிஜார ° யொ காலாக | 
வ uை vo ஞாயிகவொணிடொவிஓரா 

வார O ள ச || 
140. மார்பின் அகலம் 21 அங் . வயிற்றின் நடுபாகத்தின் 
அகலம் 15 அங் . தொப்புள் ஒழுங்குக்கு உள்ள ச்ரோனி 
என்னும் பிரதேசத்தின் அகலம் 16 அங் . 

தவாக p ஞாயிக கடிவிஷாரவாக | 
ஊ @ MJா யொடிபாஹைவெக | 
ஊுயஜீவிலாது உபாய ஃ. சுறஓதயா | 
ஐ.வாய ° வா நலகாவிஜார கஃசாயா சீக 


அதயெ 2 ஆர்யா 


49 


ஷா ந ] 


141. இடுப்பின் அகலம் 18 அங் . அடித் கொடையின் 
அகலம் 13 அங் . நடுத் தொடையின் அகலம் 103 அங் . முன் 
னங்கால் மத்தியின் அகலம் 7 அங் . முன்னங்காலின் நுனிப் 
பாகமாகிய நௗகா என்னும் இடத்தின் அகலம் 4 பங் . 
அதன் நீளமும் 4 அங்குலம் . 

ஓஜாடெவசாவிளான கஷ rouno( அ ) யவாயிகள் | 
V றயாது வளுவாத - வாஷி -3 வியவ அதுமு@ o | 
விரயவணா ந (யவயத )அது விஜாரொகெய . 

பட்டாசஉ || 


ண் 


142. நெற்றியின் முன் அகலம் 8 அங் . 1 யவை . கணுக் 
கால் இரு முழிகளின் விஸ்தாரம் 5 அங் . குதிகால் அகலம் 
4 அங் . 2 யவை , உயரம் 4 அங் . 3 யவை . 

வியவவஞா @ 0 வாடியே , விலாா | 
ஷயோ வாடா ம தருவிஜார o ! ள ச ங . 1 
கஷாக நிஷாதமுorio| 

வியவ . அது @ 0 ( தியவ Jுஜாய " சச || 
( 5 @ o) spoுவாய 3 . 5 ஜெணவிஷாரம் | 
வி ( யவா தயவாயா பாவையவவாக சீரு 

143 - 145. பாதத்தின் மத்தியின் அகலம் 55 அங் . 
2 யவை . பாதத்தின் நுனிப் பக்கத்தின் அகலம் 63 அங் . 
கட்டை விரலின் நீளம் 4 அங் . 2 யவை . ஆள்காட்டி விரல் 
4 அங் . 3 யவை . நடுவிரல் 3 அங் . 4 யவை . மோதிர விரல் 
3 அங் . சுண்டு விரல் 2 அங் . 4 யவை . இவைகளின் அகலம் 
முறையே : - 2 அங் . , 1 அங் . 1 

1 யவை . , 11 அங் . 3 யவை . , 1 அங் . 
7 யவை . யாகும் . 


தெஷா நவவிலான கன வளுயவம் | 
அதஷய தியவ o -33ஷாஹீநவாக ளசசு || 


50 


லகாையிகாரெ 


( 2wp8 மதாஸ் 


146. அவைகளின் நகத்தின் அகலம் முறையே : -1 அங் . 
5 யவை , , 

4 யவை , 31 யவை , 3 யவை ; அவைகளின் நீளம் 
அகலத்தில் : பங்கு குறைவு . 


சஷாத வாத ஷணா-5 , வனவி.சி - ய 
ஹாய - காது வாயே கவரேவ கொஷ || ரச" எ || 
உணியை . ( வனதெஷா0 விஷாாக ஜெண 1 
த @ வ -30 விவசாதஷு20eugerouTவலஜாசு || 


[ ! சஅ | 


147 - 148. புஜத்தின் மத்யத்தின் அகலம் 8 அங் . முழங் 
கை முண்டின் அகலம் 7 அங் . முன் கை அகலம் 5 அங் , 
6 யவை . மணிக்கட்டின் அகலம் 3 அங் . 4 யவை . உள்ளங்கை 
7 அங் . நடுவிரல் நீளம் 6 அங்குலம் . 


வஜா வியவரீவவ, வெபலி நதாய. 520 க.நாகாதீவஃ 
வயவம் அதிர G0 Ho ஓக நிஷிகாவஃவாக " ளசசு 


149. ஆள்காட்டி 

விரலின் நீளம் 5 அங் . 2 யவை . 
மோதிர விரல் நீளமும் அப்படியே . கட்டைவிரல் , சுண்டுவிரல் 
இவைகளின் நீளம் 4 அங் . 1 யவை . 


தவிஜாரா ஷ3 மஜாயவே நவயசாதவாக | 
உபலாஷ ( நவ ) வா 8 சூ .செணதாரகவாதிக நிஷாத | Imma 
150. உள்ளங்கை அகலம் 63 

6 ; அங் . கனம் 21 அங் . 
கட்டைவிரல் முதல் சுண்டுவிரல் வரையில் விரல்களின் அக 
லம் 1 அங் . 2 யவை , 1 அங் . , 1 அங் . 1 யவை , 

1 அங் ., 
6 யவை . 


கஷவணுவஜாய வனதியவாய விஜார் | 
நவவிலார் நவதீவ -3 . ( வி ) யவாயிக . ( கெ ) A mu க !! 


அதயொ2 தாய 

51 
வருஷாந . ] 

151. இகைளின் நகத்தின் அகலம் முறையே : - 8 யவை , 
5 யவை , 

5 யவை , 31 யவை . நீளம் அகலத்தைவிட 
இரண்டிரண்டு யவை அதிகம் . 


51 யவை , 


தீவயேவாயி வஞா . yo gுஜாய -3விஜாரம் ) 
Topog ஷ ( 3 )விஜாரா அதிரு . த . er @ m . பாருஉ ]) 
152. ஆண் குறியின் நீளம் 5 அங் . 1 யவை . 

அகலம் 
முஷ்கத்தின் விஸ்தாரம் 4 அங் . நீளம் 4 அங் . 


23 அங். 


ஜனாடெ சொ மவிலான சுஷா ! 

கணயொளரஹதாரம் | 
தயொடியாவாக தெயொரதா 
நெத டிவம் 

* வ வியவவ p @ o | my » II 
குவிஷா ஷவo சுக்ஷியே 

வஜாய விலாழுக | 
காண go பெஷா.10 o விவாகெ 

ஸிதானாகொஹவதி பாருச || 


153 - 154. நெற்றியில் முன் பக்கம் அகலம் 88 அங் . 
காதுகளின் வெளிப்புற எல்லை வரையில் அகலம் 133 அங் 
காதுகளின் அகலம் 2 அங் . 2 யவை . கண்ணின் நீளமும் 
அதுவே . கண்ணின் அகலம் 6 யவை . 

கண்ணின் மத்தி 
கருவிழி 53 யவை . போக , பாக்கி இரு பக்கத்திலும் வெள் 
விழி அமைந்திருக்கும். 


காஷண பெத்து ஜொதிய வேவ , காணகள் | 
P.ரஷிய -காத யெடூயலாயதாக நீ நிகா பள ருரு || 

155. கருவிழியின் மத்தியில் ஜ்யோதிர் மண்டலம் 
1 யவை . அதில் பார்வை யவையில் எட்டில் ஒன்றாகிய ‘ யூகா 
ப்ரமாணம் . ஜ்யோதிர் மண்டலத்திலேயே ஒரு யவை நீளத்தில் 
கனீனிகா என்னும் பாப்பா அமைந்திருக்கிறது . 


52 


லகாையிகாரெ 

[ awye ப்பதாக : 
சுவாமொக வியவ . சுயயேவ ஊ w வ e வியவன் 
சுயொ மாய ஃபவவதாக நெத, 5 , த ? யெஃயவாயிகள் || 


156. கடைக்கண் ஓரத்தில் சிவப்பான பாகத்தின் நீளம் 
2 யவை . அகலம் தயவை . மேல் இமை 2 யவை . கீழ் இமை 
1 யவை ப்ரமாணம் இருக்கும் . கீழ் இமைக்கு மேலே ஒரு 
யவை தூரத்தில் கர்ணஸூத்ரம் என்னும் கண் நடுக்கோடு 
கணக்கிடப்பட்டிருக்கிறது . 


ஆமுழு • உவொயாக 

ஜெ al0 கண த வதாக | 
ஹதீவ 3 வஹாது 

ஐயஜீவிஜாவாயயேவ ப ளருள 1 
157. நேத்ர ஸூத்ரத்திற்கு மேல் இரண்டங்குலத்தில் 
புருவங்களின் ஒழுங்கு அமைந்திருக்கிறது . அதுவே காதின் 
ஒழுங்குமாகும் . புருவத்தின் நீளம் 5 அங் . மத்தியில் புருவத்தின் 
அகலம் 11 யவை . 
ஐ தா ந ( ந ) 

திம 10 வாவாகார 
ஸ்ரீ தெரொ 20 அவளுதவதாக 
158. புருவத்தின் வளைந்த பாகம் 1 அங் . புருவம் வில் 
லைப்போல் வளைந்திருக்க வேண்டும் . புருவம் மயிர் அடர்ந் 
திருக்க வேண்டும் . 


||பாரு 


கண -30 து நா நாகூாது வியவஅதா | 
நாலாரா கண மயக வொஹநாய தாள ரு அ 
வவரோவா நாகூவிஜாா குவாதா p வநெள 
சுய ர OU00 அ முஹவதிகண றாவோமாக பளருகூ !! 


159. காதின் அடிவரையில் நீளம் 4 அங் . 2 யவை . காதின் 
தொங்குகிற பாகம் வட்டப்பகுதியுள்பட 4 அங் . காது விசிறி 
யின் முன் புறத்திற்கும் பின்புறத்திற்குமுள்ள தூரம் 1 அங் 


அதயொதாய 


வருஷாந . ] 


காதின் கனம் ( அகலம் ) 2 அங் . அதில் பாதி அசையக் 
கூடியது . 


அ ( யொர ) கா விஷாஓ. மொஜி ஜாஷாபா கும0 | 
யவொளுத ( ந ) வ pு வவரொகெயஷுவo || m + ய || 

160. காதின் அடியிலிருந்து கடைக்கண் வரையில் 
உள்ள தூரம் 7 அங் . கோஜி யின் அடியிலிருந்து மூக்கின் 
நுனி உயரம் 1 அங் . 7 யவை . மூக்கு நடுத்தண்டின் உயரம் 


6 யவை . 


தவதாரயவ oு காவி நாஸிகாமுவாயா20 | 
விஜார வடாயமாதலாக வடவ நாயல | mr ur 5 || 


161 - 162. அதன் அகலம் 1 யவை . அதை நீக்கி முக்கின் 
இரு புறமும் ஒவ்வொன்றும் 1 அங் . மூக்கின் புடைப்பின் 
குறுக்களவு 3 அங் . மூக்குப் புடைப்பின் கனம் 1 யவை . 

மொஜாயா . அயவே.விலான வியவம் | 
உதரொவிஷாா அயவே வாழியவ தாரா || சுஉ || 


162. கோஜியின் நீளம் 4 யவை . அகலம் 2 யவை 
மேல் உதட்டின் அகலம் 4 யவை . அதன் விளிம்பு 1 யவை . 
மேல் உதட்டின் நீளம் 4 அங் . 1 யவை . 


தவதாயா யவாயிக தாமு ( சுயா ) 

விலார வயவ Uே poopeாக | 
தவதாயா வியவாயிகவpுவாமிகாயவதாரம் | 

ஷஜீயவ ( கெயாகபெஷ.(வதாக ) பசு ! 
163. மேல் உதட்டின் நீளம் 4 அங் . 1 யவை . கீழ் 
உதட்டின் நீளம் 2 அங் . 2 யவை . கீழ் உதட்டின் அகலம் 
1 அங் . 1 யவை . அதன் விளிம்பு 1 யவை . அகலத்தில் 6 யவை . 
போக பாக்கி உட்புறம் சிவப்பாக இருக்கும் . 


லகாையிகாரெ 

( கயாடியதாஸ் : 
ஹநவ காண ஹவாஹமகூஸாது ! 

வியவாயிகள் ( ஸயவாத தாக ) || ள ச || 
மலாக கணாத xpுவியவ o | 

பெஷவடிதி( கொ ) தவததவேp || கூடு ! 
உததா 

மகளாயிகாரொ ஜயமதாஸ் 

வருஷா ந நா தயொஜாய : 
164 - 165. ஹநு ( தாடை ) நீளம் 2 அங் . 2 யவை . கழுத் 
தின் எல்லைவரையில் 1 அங் . 2 யவை . கழுத்திலிருந்து காதின் 
கோடி 2 அங் . 2 யவை . மற்ற அளவுகள் உத்தமதசதாளத் 
திற்குச் சொன்னபடி அமைத்துக் கொள்க . 


இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் மத்யமதசதாள புருஷமானம் என்னும் 

நான்காவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


- 


- : 0 : 


வர 2 தாய : 


காந 


சுயாய 8 உபாதாஸெ 
சுயலெடிபதாலெ.அ ஜீ நமயவக்ஷத்தே ! 
வெடிவெடியாதாற- go வாடிஜீஷஹீக | சுை . | 
106. அதமதசாளத்தில் 

ஸ்திரீமானம் சொல்லப்படு 
கிறது . பிம்பத்தின் பாதம் முதல் உஷ்ணீஷம் 
இதன் உயரம் 116 அங்குலம் . 


வரையில் 


வளூஜொ 2 காய : 


55 


ஹீஜா ந . ] 


அது ,மனா ! 


உஷீஷகனாஜாஅதெனாது . 
கக்ஷதவாது ஒறந் வியவயைதO ாகஎ | 

167. உஷ்ணீஷம் உள்பட கேசாந்தம் வரையில் 4 அங் . 
முழங்கால் முட்டு 4 அங் . பாதத்தின் உயரம் 4 அங் . கேசாந் 
தத்திலிருந்து கண் வரையில் 4 அங் . 2 யவை . கண்ணிலிருந்து 
நாஸாபுடம் வரையில் 4 அங் . 2 யவை . நாஸாபுடத்திலிருந்து 
ஹனு ( தாடை ) வரை 4 அங் . 2 யவை . 

கணாகமJ உய0 நா ஹி நாஹெ e- 32-ாநவக0 | 
வனெெகக 0 வ ( 21 ) வாக வக வி uoro,முஜாயத | • .அ 
2 ஜவாலாஹுல2 . ( சூபத ) ஷொல U /ு ® • 1 

168. கண்டத்திலிருந்து ஹ்ருதயமும் , ஹ் ருதயத் 
திலிருந்து நாபியும் , நாபியிலிருந்து மேட்ரமும் ஒவ்வொன்றும் 
123 அங் . தொடையும் , முன்னங்காலும் , புஜமும் ஒவ்வொன் 
றும் 25 அங் . 
போதாயா ( வாஹூ go spo @ .கவாதயா | 
( கொடிவணகொந வி . ) ஷ 03 த @ b வ 350 || m • க || 

169 - 170. பாதத்தின் நீளம் 16 அங் . புஜத்தின் நீளம் 
துடையை யொத்தது , அதாவது 25 அங்குலம் . முழங்கை 
முட்டு நீளம் 2 அங் . முன்னங்கை நீளம் 19 அங் . உள்ளங்கை 
நீளம் 63 அங்குலம் . 
ஐயா oு துஷணாதுவoுவாதாாக | 

வாலவாதார ஸாஹனாதயா வெக ப ள எய || 
170. நடுவிரல் நீளம் 6 அங் . முகத்தின் அகலம் 11 அங் . 
கழுத்தின் அகலம் 7 அங் . புஜத்தின் அடிப்பக்கத்தின் அக 
லமும் , முழங்கால் முட்டின் அகலமும் அதுவே. 


P. 


ல 


தக 20ஜாவிலார கக்ஷாதாவாஹரத | 
வா @ 0 வொக ஓநதார நவா @ o | mாயக ப 


S - 5 


56 


வகாையிகாசெ 


( சுயஉபாதாவை: 


171. கக்கங்களின் மத்தியின் அகலம் 17 அங் . ஸ்தனங் 
களின் அகலம் 9 அங் . 

தடிய 3. வொளுதவிதாக அு கவியவ வெக 1 
ஜநாக்ஷ ° அாயாது உளுதவியவா ஒவொ || mw2 || 

172. அவற்றின் உயரம் 4 } அங் . ஸ்தனத்தின் உச்சி 
2 யவை . அதின் அடிப்பக்கம் அகலம் 4 யவை . அதன் உயரம் 
2 யவை . 


טסט 


த 


ஹீல 

வதுவொளுத வீநவ . ஐ.தா ந 0 | 
தயொடிபலா தான ஐநதொஹர உயாவயி | ள எயக.. !! 

173. நன்கு திரண்டு முகம் உயர்ந்தும் , பருத்தும் அழகா 
கவும் இருக்க வேண்டும் . ஸ்தனத்திலிருந்து ஹ்ருதயத்தின் 
தூரம் 13 } அங் . 


உயஜெகா பா வொணிவில் திவாதக. | 
அவி-3 UTFT கம்தொ வொரவிஷா || எயசு || 

174. உதர மத்யம் என்னும் வயிற்றின் ஒடுங்கிய பாகத் 
தில் அகலம் 11 அங் . நாபிக்கு ஒழுங்காக உள்ள ‘ சுரோணி 
என்னும் பிரதேசத்தின் அகலம் 20 அங் . இடுப்பின் அகலம் 


24 அங் . 


வாடிபயாமுனாேெவல 

தீராக ஜவாயோலாம @ ° | 
நலகாஅதுவாதாம- @ 0 ஐவெக ளஎயரும் 
வாலி தாரொசாத வாக அதிர ய வாயிகள் 
வவடி வணா UNாக தலா ஷ @ o || எயசு ! 

175 - 176. அடித் தொடையின் அகலம் 12 அங் . முன் 
னங்கால் மத்தியின் அகலம் 6 அங் . கணுக்காலுக்கு 
மேலுள்ள நளகா என்னும் இடம் 4 அங் . குதிகாலின் 
உயரம் 5 அங் . அகலம் 4 அங் . 1 யவை . புறங்கால் 5 அங் . 
பாதத்தின் முன் புறம் 6 அங் . 


வணஜொ 2 தாயா 

57 
ஜீவா ந 

] 
வெ28.ஷவ 3 வதாக பயன்து வ பெல் நீ | 
திபாசாய ஃ o awrero_D_ @ go 4 நாா த - வி . ஜாதி -கா II எயஎ 
க நிஷாவய erு க பெணததஷதெர் 
வெஜீகா ( லாய ) வைவஸாய க 0 || எய அ 
தாராய தே விஹார நவ வாஷொநவ க . | 


177 - 179. கால் கட்டைவிரல் நீளம் 4 அங் . ஆள்காட்டி 
விரல் 4 அங் . 1 யவை . 

நடுவிரல் 31 அங் . மோதிர விரல் 
3 அங் . சுண்டுவிரல் 21 அங் . அவைகளின் அகலம் முறையே: 
2 அங் . , 1 அங் . , 7 ) யவை , 7 யவை , 61 யவை . இந்த அகலங் 
களில் பாதி நகங்களின் அகலமாகும் . நகங்களின் நீளம் அக 
லத்தில் கால்பாகம் குறைவு . 

ஷஷ அதாமியா வாஹகவரேஜ ugao || m எயகூ !! 
வகொஷணியை சூ ஜெண விஜாத.ஹவெசு | 

179 -180 . புஜம் , முழங்கை முண்டு , முன்னங்கை , மணிக் 
கட்டு இவைகளின் மத்தியின் அகலம் முறையே : -6 அங். 
5 அங் . , 4 அங் . , 3 அங்குலமாகும் . 


தராஷஸ் (த.ந ) வி ? || ள அயா | 
வ பெரி நீவ ராணஜாத கூநாசா அ ஹஹவெக 
நிஷாத சுவ.தகவெசு || ள அயாக 


க 


181. உள்ளங்கை அகலம் 6 அங் . , கனம் 2 அங் . நடு 
விரல் 6 அங் . ஆள்காட்டி விரல் 5 அங் . மோதிர விரலும் 
5 அங்குலமே . சுண்டு விரல் 4 அங் . கட்டை விரல் நீளமும் 
4 அங்குலமே . 

கஷாவித்த ( வான ) வலாஷவைஷஃவா 3 | 
மெஷுவொறவிலான நவதீவக | ள அயஉ ! 
யவாயிகஹவெகஹீஜால வொதயாதா || 


கவ 


58 


லகாையிகாரெ 


W ய பதாடை : 


ள அசெ 


182 - 183. விரல்களின் அகலம் முறையே : -9 யவை , 
7 யவை , 8 யவை , 7 யவை , 6 யவைகளாகும் . 

நகங்களின் 
அகலம் விரல்களின் அகலத்தில் 4/6 பங்கு . நகங்களின் நீளம் 
அகலத்தைக் காட்டிலும் 1 யவை அதிகம் . 
விவாதவியவ வொக வ -20ு @ er க o | 

I ள அயகூ | 
மொகதா யா தடியவாாாயா 2.திசாருக 

184. புருவங்களின் இடைவெளி 1 அங் . நாஸா புடத் 
தின் அகலம் 2 அங் . 2 யவை . வாயின் உயரம் 1 அங் . அதில் 
கோஜியின் நீளம் , அங் . 

பவகொத " வாவாக உத ( சுயா ). go ஞாயதம் 
தடிய விஜுரதவாஜீ யவ ரெஷாகலாக 
வயவ 

வநநெசவஷதீவகாதாயாஅமிரு 11 
189. வாயின் நீளம் 3 அங் . மேலுதட்டின் விளிம்பு 
3 வளைவுகளுள்ள தாக இருக்க வேண்டும் . கீழ் உதட்டின் 
நீளம் 2 அங் . அகலம் 1 அங் . விளிம்பு 1 யவை நீக்கி மற்ற 
பகுதி சிவந்திருக்கவேண்டும் . கண்ணின் நீளம் 2 அங் . 1 யவை 
கண்களின் உள்ளே கருவிழி 6 யவை . 

யகயாலாயாவியாநாலாவுடாத 
(யகாடி.ரஷிஜயாநாலாவ -Logo மஹவெசு ) 
கணாய . தி ஜாதாயஃது ,மஷ rieo ,0 ~ @ ol | m அ • II 

186. கண்ணின் பார்வை ஒரு யூகம் . ( யவையில் எட்டில் 
ஒரு பாகம் ) நாஸா புடம் 2 அங் ... 

மொஓதா நாலpy 70,00 வியாழுக 0 | 
தடி விவாதஜி யவொலெத அது . ாைய த O || அஎ 11 
நாகாவை.தயாபெஷ வெதுவ ம z வி அக்ஷெெண ? | 

1. இந்த சுலோகத்தின் பிற்பகுதி எதைப் பற்றிப் பேசுகிறது என்பது 
விளங்கவில்லை . அதனால் அதைத் திருத்தக் கூடவில்லை . 


3. ஹைவெக 


59 


வளவொத காயா 
ஸ்ரீந ] 

187. காதின் தொங்குகிற பாகம் அகலம் 2 அங் . 
2 யவை . நீளம் 4 அங் . மற்ற அங்கங்களின் அளவுகள் யுக் 
தமாக ஊகிக்கத் தகுந்தவை . 

உத 8ெ தாவெ அெதெவொஷெவி துய ொ அ அ « 
ஜயதொவெவெதவொடிவீக நிஷிகெ | 
ஷமொகெட்டவா நாது தெவீ 

நாதவளாணக0 | அக || 
செ Newze ஹீநந உபதாலெநகராயெக | 
வெஜாய விதி த OUT த வி தி 
வெவொ நவிலாதிரி திதி- விய . சூ , ஜெண யாகூய || 
உததா ம ெகாையிகாரெ சுயப தாஸெட 

ஹிஜா நாநாவளுஜொ2 வதாய !! 


188 - 190. எந்த புருஷ தேவ பேரம் உத்தம தசதா 
ளத்தில் செய்யப்படுகிறதோ அதன் தேவி மத்யம தசதாளத் 
திலும் , மத்யமதசதாளத்தில் புருஷ பேரமானால் தேவீ பேரம் 
அதமதசதாளத்திலும் அமைக்கப்படவேண்டும் . ப்ரும்ம , 
விஷ்ணு , ருத்திரர்களுடைய தேவிகள் உத்தம , மத்யம , அதம 
தசதாளங்களில் அமைக்கப்படலாம் . உத்தம தசதாளம் 
124 அங் . மத்யமதசதாளம் 120 அங் . அதம தசதாளம் 116 
அங் . இவ்விதமாக தசதாளம் 3 வகைப்படும் . 


: 0 : 


இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் அதமதசதாள ஸ்த்ரீமானம் என்னும் 

ஐந்தாவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


10 ) --- 


60 


லகளடாயி காரெ 


[ வகிகாக்ஷ்யை 


சுய ஷஷா2 யாய : 


வாதிகாக்ஷணம் 
ஸொடியாக்ஷண | 


க . 


க 


லொசெயாவுவஜீதெ வியி.நாயுதா | 
நவஜாநொவா நா ஷா ஜுஜவணவகாரத: || 01 +0.05. ! 


2 ஜாயத ஜொஹாவ . சுய வேய ஐஜாவந 1 
வாஜாஜி , மாயயெக வீ சுநரகாடி - ஓவயொஃ|| mr ran - || 


191 - 192. முதலில் ஸோமாஸ்கந்தேச்வரரின் , அதா 
வது உமையோடும் , ஸ்கந்தனோடும் கூடிய பரமசிவனுடைய 
மூர்த்தி லக்ஷணம் கூறப்படுகிறது . 

இந்த மூர்த்தியின் லம்பமான , உபமானங்களையும் அதா 
வது செங்குத்தான உயரங்கள் , அகலம் , கனம் இடைவெளி 
முதலியவைகளையும் , நான்கு கைகளின் அமைப்புகளையும் , 
நிறத்தையும் விவரமாகச் சொல்லுகிறோம் : 

இந்த மூர்த்தி நேராக நிமிர்ந்தும் , ரஜோ பாவத்தோடு 
( அதாவது ப்ரேம பாவம் ) கூடியும் , அர்த்தபர்யங்கம் அதா 
வது உயர்ந்த ஆசனத்தில் விச்ராந்தியாகவும் சாயாமல் 
நிமிர்ந்தும் உட்கார்ந்திருக்கும் நிலையிலும் , அமைக்கப்பட 
வேண்டும் . 


இடதுகால் பீடத்தில் படுக்கையாகவும் , வலது கால் 
தொங்கவிடப்பட்டும் இருக்கவேண்டும் . 

ஜா வரிஷாதொாத தலமாகாலந ணீக 0 | 
அயொஜுரநொழுவாராததாகோஹுவாக0 || 

பாககூட 


ஷஷொ 2 தாய : 


61 . 


லொதாருக்ஷணல் ) 


வாஹஜுவயொயாவி உணிவயல pawpeo | 
ஜயகாய வ காணெந வெ O வியீயதெ || கூச ! 

193 - 194. இரண்டு முழங்கால் முட்டுக்களிலிருந்து 
கேசர்ந்தம் வரையில் உள்ள அளவுகளும் , கேசாந்தம் முதல் 
ஆஸ்நம் வரையில் உள்ள அளவும் , இரண்டு முழங்கால் முட் 
டுக்களின் பக்கங்களுக்கு இடையே உள்ள அளவும் , அந்தப் 
பக்கங்களிலிருந்து 

புஜங்களின் பக்கங்கள் வரையிலுள்ள 
அளவுகளும் , வெளிப்புறக் கைகள் இரண்டினுடைய மணிக் 
கட்டுகளுக்கு இடையே உள்ள அளவும் உடம்பின் மேற்பாதி 
யின் அளவுக்குச் சமமாகும் . 

சூவநெவவஸுவதாக தாய வரவியீயதெ ! 
ஜௌ ஓம , நாஸி நா uெ y முயெ வ மவயெசு மனசுரும் 

195. இந்த உட்கார்ந்த நிலை சம்பந்தமாக ஏழு சூத்தி 
ரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன . அவற்றுள் மத்திய சூத் 
திரம் தலையின் முன்புறத்திற்கும் , நாபியின் மத்திக்கும் 
மூக்கின் மத்யத்துக்கும் கணுக்கால் மத்திக்கும் எதிரில் 
அமையவேண்டும் . 
தாஉக்ஷிணஜாஙது . 

தி . v2 . @ நக . | 
தாவி, நவகாவதா வாதாத க : 11 • • || 
196. இந்த மத்ய சூத்திரத்திலிருந்து வலது முழங்கால் 
முட்டுக்கு உள்ள இடைவெளி 30 அல்லது 29 அங்குலம் . சூத் 
திரத்திலிருந்து காலின் கணுக்காலுக்கு மேலுள்ள நளகா 
என்னும் இடத்திற்குமுள்ள தூரம் 12 அங் . 


2. சூத்திரம் என்பது பிம்பங்களின் அங்கங்கள் ஒழுங்காக அமைக்கப் 
படுவதற்காக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட செங்குத்துக் கோடுகள் . இந்த 
சூத்திரங்களுக்கும் அவயவங்களின் பகுதிகளுக்கும் உள்ள இடைவெளிகள் 
நிர்ணயிக்கப்பட்டு அவற்றைக் கொண்டு அவயவங்கள் எளிதில் சரியாக 
அமைக்கப்படுகின்றன . 


62 


வகாையிகாரெ 


[ வதிஜாராக்ஷணம் 


ந நாயிகாமு வாவி - தாக்ஷிணஹஷக | 
த @ யே ரெவாவாக விவாஷதொயாக எ !! 
வணுபா @ 0 வாவி வா ஹவ y wpe | 


197 - 198 . 

இதைக் காட்டிலும் 1 அங்குலம் கூடவோ 
அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளலாம் . இந்த மத்ய 
சூத்திரத்திலிருந்து வலது உள்ளங்கை நடுரேகை வரையில் 
இடைவெளி 14 அங் . இடது கையின் மத்தி இந்த சூத்திரத்தி 
லிருந்து 15 அங் . 


அகொய 20வாவி வாஹேஓவ pawpao || m கூயஅ || 
உரொவிதமுமுவாவி வரஹேஜாதர oeso | 

198 - 199. இடது கை மத்தி முலைக்காம்பின் உயரத் 
திற்கு சமமாயிருக்கவேண்டும் . இடது கைக்கும் மார்புக்கும் 
உள்ள இடைவெளி 2 அல்லது 3 அங்குலம் . 

ஹிகா -520 யாவக கதயே 3 ம... வரதெ || mw யகூ 
தொணிவாறாக கவாலா வளூஷணாத விஷத| 

199-200 . கைகளில் உள்ள கர்த்தரீ முத்திரையின் உச்சி 
ஹிக்கா சூத்திர (நெஞ்சுக் குழி ஒழுங்கு ) த்திற்குச் சமமா 
யிருக்கவேண்டும் . ச்ரோணி ( நாபிக்கு ஒழுங்கான)பார்ச்வத் 
திற்கும் , முழங்கை முண்டின் பார்ச்வத்திற்கும் உள்ள இடை 
வெளி 5 அல்லது 6 அங்குலம் . 
குஷநாலாம் யெத தி . 

ம யெத தயz5. க . | 
செடிக்ஷா( 

தக்ஷ ) தா வஷணாக , வாவிரெஷத || உா 
200. வயிற்றுக்கும் , மூக்கின் நுனிக்கும் இடையேயுள்ள 
தூரம் 30 அங்குலம் . மேட்ர ( ஆண் குறி ) த்திற்கும் , கணுக் 
கால் முழிக்கும் ( அல்லது வயிற்றுக்கும் ? ) உள்ள இடைவெளி 
5 அல்லது 6 அங்குலம் . 


63 


ஷலொ 2 தாயா 
லொஜாலாக்ஷணம் ) 


நாஜிஜயதா த - நலகாய விஷவயா | 
ஓயாத வௌயை ய விவாத க || உாசு || 
யொஉபாவாவி ஷணாது . ஜெஸியzeo | 


201- 202. நாபி மத்யத்திற்கும் , கணுக்காலுக்கு 
மேலுள்ள நளகாமத்யத்திற்குமுள்ள தூரம் 14 அங் . தலையின் 
உச்சி மத்ய சூத்திரத்திலிருந்து 14 அல்லது 13 அங்குலம் 
இடைவெளியுள்ளது . 

தலையின் மத்தி (உச்சிக்கும் கேசாந்தத்துக்கும் இடையே 
யுள்ள பிரதேசம் ) மத்திய சூத்திரத்துக்கு 6 அங்குல தூரமுள் 


ளது . 


. 


போயத வாணீ நா வ , வாஸ் MJM20 || உ m 2 | 

தா வெவாவி ஸ Uுவ உயா விவா 
202 - 203. இந்த ஸோமாஸ்கந்த பிம்பம் சுகமாக உட் 
கார்ந்திருக்கும் நிலையில் பவழம் போன்ற மேனியுடன் உள் 
பார்வையாகவோ அல்லது வெளிப் பார்வையுடனோ இருக்க 
வேண்டும் . 


ண 


கத ரீவாஹஜௌ அள கரஷா வாயாரிணௌ || உறங 
உ.க்ஷிணெவா வா 8ெ 2 கவவ- கா வயொ: | 

203 - 204. கர்த்தரீ முத்திரையுடன் கூடிய வெளிப்புற 
கைகள் பெண் மானும் , மழு ( கோடரி போன்ற ஆயுதம் ) வும் 
ஏந்தியிருக்கவேண்டும் . வலக்கையில் மழுவும் இடக்கையில் 
மானும் தரித்திருக்க வேண்டும் . 


3. கர்த்தரீ - வகாவநாசிகா ஷௌதயzாவலா நகௌ | 
கிவி அகாக நிஷா2 வி ரொஷௌதௌதஜே கியௌ !! 
கதயேரோகர திசெவவாக 
மோதிர விரலும் கட்டை விரலும் உள்ளங்கையில் படியும்படி மடக்கப் 
பட்டும் சுண்டுவிரல் சிறிது வளைந்தும் மற்ற இருவிரல்களும் நேராகவும் இருப் 
பது கர்த்தரீ முத்ரை . - காச்யபீயம் . 


64 


லகாையி காரெச 


( வ.காஜக்ஷண 


கலய உ V ணவா20 கடகஸஹகண கே . || உள ச || 

விளுவர் ந . ரமா ராஜஸ்ம பண o | 


அ 


ணெது வ 


205. முன்புறக் கைகளிரண்டும் வலக்கை அபய முத்தி 
ரையுடனும் , இடக்கை கடகம் அல்லது ஸிம்மகர்ணம் என்ற 
முத்திரையுடனும் அமைந்திருக்க வேண்டும் . ப்ரஸந்தமான 
( சந்தோஷமான ) முகத்தோடும் முக்கண்ணோடும் , ச்ருங்கார 
ரஸத்தைக் காட்டும் தோற்றத்தோடும் , ராஜஸ குணத்தோடும் 
அமைந்திருக்க வேண்டும் . 


ல 


2S 


வாவ , அபரவாயா க நாவல நாங்த O || உளரு ! 
வாதெ பாவவதாக ( க ) - கொகணmo | 
ஹிஹகணனாஜெவவா ஜடாகேடயத0 | உற • II 

205 - 206. இடுப்பில் புலித் தோலா அல்லது வஸ்தி 
ரமோ , அணிந்திருத்தல் வேண்டும் . இடக் காதில் சங்கபத் 
ரமும் , ( சங்கு வளையமும் ) , வலக்காதில் மகர குண்டலமோ அல் 
லது ஸிம்ம குண்டலமோ அணிந்திருத்தல் வேண்டும் . தலையில் 
ஜடா மகுடம் (சடைமுடி ) அணிந்திருத்தல் வேண்டும் . 
4. கடகம் - தஜுநதாதிக நிஷாத தராம 

நிஷாது தராவகரமா? | 
orm ஷத- முஷ 0 வணவா 

வணவாகடகாகரதி8 || 
ஆள்காட்டி விரல் முதல் சுண்டு விரல் வரையில் எல்லா விரல்களும் 
வளைந்தும் கட்டைவிரல் சிறிது வளைந்தும் இருப்பது கடக முதரை . 
5. ஸிம்ஹகர்ணம் - ய Zaraயதீகவாதம் சுய - யே வ நாதிகா 

வகபெஷாரு மு . ஷாமக வி.ஹகண 2.வா | 

நடுவிரல் உள்ளங்கை வரையில் பாதி வளைந்தும் மோதிர விரலும் அப் 
படியே பாதி வளைந்தும் மற்ற விரல்கள் கடக முத்ரையைப் போல் வளைந்தும் 
இருப்பது விம்ஹகர்ணம் - காச்யபீயம் , அத் . 61 , சுலோ . 10 , 11 , 13 . 


6 . க என்னும் சுவடியில் புலித்தோலோ வஸ் திரமோ என்னும் வ 
என்னும் சுவடியில் புலித்தோலும் வஸ்திரமும் என்றும் பொருள் படும்படி 
பாடம் அமைந்திருக்கிறது . 


65 


ஷஷொ 2 தாயா 
லொஹ்க்ஷண o ] 


5 


ஜௌதமத கெயாதாகவிவ லாய வாடிகள் ! 
மறாடவ -வது அதிஓரிவய -50 | 
8 வவிழாரவெலாக வௌ me விஷா | டாா K 
சமஷாஹீநலா வாரொ நயோ 

விவா 
வா 2ெ 2 w = UUUUMுக . ( சு ) வாஜெ.நா மாய - வுகள் உள அ R 

207 - 208. கேசாந்தத்திலிருந்து முடியின் உயரம் 24 / 
அல்லது 24 அங்குலம் இருத்தல் வேண்டும் . நெற்றிப் பட்டத் 
தோடும் , அதற்குமேல் 4 பூரிமங்களோடும் (புஷ்பம் அல்லது 
இலைபோன்ற வேலைப்பாடு ) அமைந்திருக்கவேண்டும் . மகுடத் 
தின் அடிப்பாகம் 12 அங்குலம் அகலமுள்ள தாக இருக்க 
வேண்டும் நுனிப்பாகத்தின் அகலம் அதில் 1 அல்லது 
+ குறைவாக இருக்கவேண்டும் . இடப் பக்கத்தில் அர்த்த சந் 
திரனும் , வலப் பக்கத்தில் அர்த்த நாக புஷ்பமும் அணிந் 
திருத்தல் வேண்டும் . 

க.தாயத கரணி ஜாநந வயத O | 

209. முகம் போன்ற வேலைப்பாடுள்ள முகப்புடன் 
கூடிய அரைஞாண் இடுப்பில் அணிந்திருக்கவேண்டும் . 

கடகதயயைக கெய அரமமஉ.தயா | 
வதவரி 
258 கொடிாவய நா | உளவ 

209. கையில் மூன்று கங்கணங்களும் , கொடிப் பூ வேலை 
செய்த கேயூரமும் (தோள்வளை ) அங்கதமும் ( வாகுவலையம் ) 
உதரபந்தனமும் ( வயிற்றுப் பக்கத்தில் அணியப்படும் ஆபர 
ணம் ) அணிந்திருக்க வேண்டும் . 

ஊாயாஜாங் த வாடிஜானாவாகாம- தீயக ! 
கணவாலவிலாரஜாமயோமுஞாயிகள் | உ m ய 4 

210. ஊரு தாமம் என்னும் ஆபரணமும் , மாலைபோன்ற 
பாதசரமும் , துடைவரையில் தொங்கும் பாதங்களில் விரலணி 

1. கீதி -ஜோ நந உதிவா வா 0 : 


66 


லகாையிகாரென 


( வதிஜாமுக்ஷண 


0 


களும் ஆபரணங்களாக அமைக்கப்படவேண்டும் . கர்ணபூரம் 
என்னும் காதணியின் அகலம் 43 அங்குலம் இருக்கவேண்டும் . 


வா -ுவவாக தகஹாரிணீஹவெக ! 
யஜெதாவவீதவயுக அவீர வவையெ 73 !! உாயக !! 

211. மழுவின் நீளம் 12 அங் . மானின் உயரமும் 
அதுவே . யக்ஞோப வீதமும் ( பூணூல் ) சன்ன வீரம் என் 
னும் பூணூலைப்போல் குறுக்காக அணியப்படும் இருமாலை 
களும் அமைக்கப்படவேண்டும் . 


ஹாாவா . 

தாயக ஹார ஸ்ரீவக்க வெசு | 
உவர், வாதளய நிலா அ @ M | 
ஸவ நாதெவ . பொஷ poவி அக்ஷணெ3 /உ ய உ 

212. ஹாரமும் , ஹார ஸ்ரீவத்ஸமும் ( ஆரத்தில் தொங் 
கும் மாணிக்கக் கல் ) கழுத்தை ஒட்டின ரத்ன அட்டிகையும் , 
நிஸ்தலாஞ்சலமும் ( ? ) ஆபரணங்களாக அமைந்திருக்கவேண் 
டும் . இவ்விதமாக 

ஸர் வாங்க சுந்தரராய் ஸோமாஸ்கந்த 
மூர்த்தி அமைக்கப்படவேண்டும் . மற்ற அளவுகள் புத்திமான் 
களால் ஊகித்துக்கொள்ளத் தக்கவை , 


வெவீக்ஷண 


நெவவீ வாஜோமெ வாவ தீஅ ஹாலநெ | 
ஓவயெலூவோஉஅ V ணபபாயிதா ஒவெக || உாய . 1 


213. பரமசிவ மூர்த்தியின் இடது பாகத்தில் அதே ஆச 
னத்தில் உமாதேவி இடது காலைத் தொங்க விட்டுக் கொண்டும் 
வலது காலைப் படுக்கையாக வைத்துக் கொண்டும் அமைக்கப் 
படவேண்டும் . 


ஜாவவதாக வரடிஹா(மெஅதென்டிெவவவெஷத | 
ஷவாஸ்ரீ தாவது வித . ஹ D AROU " த . I உாசெ ) 


67 
ஷஷொ 2 தாயா 
வெலாஜாவலடிருக்ஷண 

] 
142. தேவி ஈசுவரனுக்குச் சற்றுப் பின்னால் அமர்ந்து 
இருக்கவேண்டும் . தேவியின் முகம் ஈசுவரனைப் பார்ப்பது 
போல் சிறிது திரும்பியிருக்கவேண்டும் . அழகாகச் சிறிது 
வளைந்திருக்கவும் வேண்டும் . 

வாஹேதுவாக உ V ணதுகள் | 
8 க காணிகாவாவிகெவயயோவிவா || உாயடு || 
214 . 

இடதுகை வரத முத்திரையைத் தாங்கியிருக்க 
வேண்டும் . வலது கையில் புஷ்பம் இருக்க வண்டும் . தலை 
யில் 

மகுடமோ , கரண்டிகையோ, தேசபந்தமோ, கிரீடமோ 
அமைந்திருக்கலாம் . 


கிரீடவாவிபெயஷெண யஷக ~ 

ணயA | 
வவரமாண வாய - க ( greopGஹவெக ! உாயிரும் 

215. காதில் மகர குண்டலத்தோடும் மற்ற எல்லா ஆப 
ரணங்களோடும் நெற்பயிர் போன்ற சியாமள வர்ணத்தோ 
டும் தேவி விளங்கவேண்டும் . 


காஸாதாலெவீ விஸகாத y | 
அமஹவீரளவாய - காஹாரகெய பூஷணா உாடுகா II 
216. சிவப்பு வஸ்திரம் தரித்து முகவாய்க் கட்டை சற்று 
உயர்ந்துச் சன்ன வீரம் என்னும் குறுக்கு மாலை அணிந்து 
ஹாரங்கள் , தோள்வளை முதலிய ஆபரணங்களோடும் தேவி 
அமைக்கப்படவேண்டும் . 


1. மணிக்கட்டிலிருந்து விரல்கள் கீழ்நோக்கி உள்ளங்கை முன்புறம் 
இருக்கும்படி கையைத் தொங்கவிடுவதற்கு வர தமுத்ரை என்று பெயர் . 

2. இந்நான்கும் நால்வகை மகுடங்கள் அல்லர் தலையணிகள் . இவற்றின் 
விவரம் மானஸாரத்தைக் கொண்டும், நிகரிலத்தில் கிடைக்கும் சிற்பங்களைக் 
கொண்டும் களிதில் மணலாம் . இவற்றின் அமைப்பும் உருவமும் கோபி 
நாநாவால் எழுதப்பட்டுள்ள Indian Icnography முதல் பால்யூமில் முதல் 
பாகத்தில் 15 - ம் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


68 


காையிகாசெ 


( வதிாயக்ஷணம் 
ஜால விவியஷொக வத்தாவதீக திரைத 0 | 
வதீக 4 ) நீயவாக கவதீக லாடி.200-3 ந O || உ mwill 
சுயவாஹெ e80,0 @ go சூக்ஷிவ வா 2J230 தயா | 
நொவ.வகுவ - திதௌஹாமாம த O || உ m ய அ 
217 - 218. தேவிக்கு உள்ள மாங்கல்யம் இருவிதமாக 
அமைக்கலாம் . ஒன்று வ்யக்தம் அதாவது தெளிவாகப் 
புலப்படுவது , மற்றொன்று தெளிவாகப் புலப்படாதது ; அல் 
லது பொன்னாலான மாங்கல்யமும் தொங்க விடப்பட்டோ 
திடமாகப் பிம்பத்தோடு பொருத்தப்பட்டோ இருக்கலாம் . 
சிலர் தேவீ பிம்பத்திற்கு ஏற்பட்ட அளவுகளின்படி வேறு 
வகையாகவும் தேவியின் உருவத்தை அமைக்கின்றனர் . 


ஊவாஹாநவாஹஜுது ணெ | 
வொ தன . உ V ணெஜாநௌ கி U ளுதசெவவா || உாக || 

219. தொடைக்கு வெளியே இடது கையை ஊன்றியும் , 
வலது கையில் புஷ்பத்தைத் தரித்து வலது முழங்காலிலோ 
அதற்குச் சற்று உயரமாகவோ வைத்தும் அமைக்கிறார்கள் . 


நக்ஷண 


க 


தெவடிவ zாஜ்யெது வ • ஒதாலுவெக || 
ஷெவானொநஷ A. 

முதுமக . || உளஉ O || 
220. ஈச்வரனுக்கும் தேவிக்கும் நடுவே ஸ்கந்தன் உரு 
வம் நின்ற நிலையில் அமைக்கப்படவேண்டும் . ஈசுவரனுடைய 
உயரத்தினால் கிடைத்த அங்குலத்தால் 26 அங்குலம் ஸ்கந்த 
னுடைய உயரம் இருக்கவேண்டும் . 

தமவணதாலெ அரமerநவ. யேதெ 
கதபயிரொர ந கெலாதாகநெதுத UVA0 || 

|| உா உயக | 


1 . 


மாம உதி வவுலகெவா :. 


ஷஷொ2 தாயா 


60 


லெலாஜாலக்ஷணம் ) 


221. அந்த உருவத்திற்கு பஞ்சதாளத்திற்குச் சொன்ன 
முறைப்படி அங்கங்களின் அளவுகள் கணக்கிடப்பட வேண் 
டும் . சிரத்தின் அளவு 1 அங் . கேசாந்தத்திலிருந்து கண் 


3 அங் . 


அங் . 


துடாதவாக திரசாஹரிஷதெ| 
வா pm0 வொக நாநாமா மாத க | உளஉயஉ | 
வடிவாயதஜாநு கஜாஜவொது p க ° 1 

222 - 223. கண்ணிலிருந்து நாஸாபுடம் அதே அளவு , 
அதாவது 3 ங் . அதிலிருந்து ஹனு அல்லது தாடை 3 அங் 
கழுத்து 2 அங் . கழுத்திலிருந்து ஹ்ருதயம் , ஹ்ருதயத்தி 
லிருந்து நாபி , நாபியிலிருந்து மேட்ரமூலம் முறையே 9 , 8 , 7 
அங்குலம் . தொடையின் நீளம் 12 அங் . முழங்கால் முட்டு 2 
அங் . முன்னங்கால் தொடையைப்போல் , அதாவது , 12 அங் . 

தருஜாவாது மா வன தாயாரஷதெ | உளஉயங . !! 
223. பாதத்தின் உயரம் 2 அங் . இவை உயரங்கள் . 
உபாதைவாயா.விவாதீவ -350 | 
வாலாமுழுவொக கொடிஹா ம 0 தாவெக || 

11 உாடீயச || 


224. பாதத்தின் நீளம் 10 அங்குலம் . புஜத்தின் நீளம் 
14 அங் . முன்னங்கை நீளம் 10 அங் . உள்ளங்கை நீளம் 


4 அங் . 


ewsுயமாற go சாதராய -38 நாகா | 
தஜூ நீ Meowு . க 

நிலவெசு || உள உயரு ! 
நடுவிரல் நீளம் 4 அங்குலம் . மோதிர விரல் நீளம் 
3 } அங் . ஆள்காட்டி விரலின் நீளமும் அதுவே . அதாவது 
33 அங்குலமே . கட்டை விரல் , சுண்டு விரல் இவைகளின் 
நீளம் 3 அங்குலம் . 


225 . 


10 


காையிகாரெர 


[ வதிஜாருக்ஷண 


சுய - அயா @ o வெடி வளமாக , க , காவி ! 
தவகொவடி கயே வாஹூ வியியதெ | உாஉசு | 


226 . உள்ளங்கையின் அகலம் 2 } அங் . , முன்னங்கை 
மத்தியின் அகலம் 4 அங் . , புஜத்தின் அடிப்பக்க அகலம் 


5 அங் . 


சுஷாவால் விஜார வ O வழா . ஜவக | 
கணஜராதக கக்ஷாதாத யொ II 

|| உளஉயஎ 


227. முகத்தின் அகலம் 8 ; அங் . , கழுத்தின் அகலம் 
7 அங் . இரு கக்கங்களுக்கும் இடையேயுள்ள தூரம் 13 அங் 


சஷஷவெடிவணா ஷணாது அ.யாக 80 | 
ஊராஜூநுஅ ஜவா அ நலகா தயாளிஷா || || உள உய அ 

228. தொடையின் அகலம் 8 அங் . முழங்கால் முட்டின் 
அகலம் 6 .அங் . முன்னங்கால் அகலம் 4 அங் . முன்னங்கால் 
கீழ்க் கோடியிலுள்ள நளகா என்னும் இடத்தின் அகலம் 
4 அங் . பாதத்தின் அகலம் 6 அங் . 


ஹாஉயாது வா © po eயமெகாஉலாம 0 | 
நொணி வாடிப ere வாக கபிழவதாக்கு யொ | 

! உாயக | 


229. ஹ்ருதயத்தின் ஒழுங்குக்கு உடம்பின் அகலம் 12 
அங் . உதர மத்யம் 11 அங் . ச்ரோணி தேசம் ( தொப்புள் 
ஒழுங்கு ) 12 அங் . இடுப்பு 13 அங் . 


வாவிகாக - .. ஹவௌவர்.ெ4 87கஸ்ஹஹெவ 

யரமாக்கள் 
அருவீரவாயக நா மாத கபில்க . || உரிய. 1 


ஷஷொ 2 தாய் : 


71 


வொாடிருக்ஷண ) 


OM 


ற 


230. இடது கையில் முகுள முத்திரையைத் தாங்கி 
அதில் புஷ்பத்தைத் தரித்தும் , வலக்கையில் வாக ஹஸ்தத் 
தையும் தாங்கியிருக்கவேண்டும் . சன்ன வீரமும் , ( இரு தோள் 
களிலிருந்தும் பூணூல் போல நாபி வழியாக எதிர்ப்புற விலா 
வரை தொங்கும் இரு குறுக்கு மாலைகளுக்குச் சன்ன வீரம் 
என்று பெயர் .) பாம்பு முகப்போடு கூடிய அரைஞாணும் 
அணிந்திருக்கவேண்டும் . 
o 

ஷக - விதவாஷௌஅள ஷ 8 நவயத0 | 
விமாவநொவரிஷாந வடால நாயா விவா || 21 ஙயக 1 ! 

231. இரு கால்களும் சிறிது வளைந்து சிறிது நடப்பது 
போன் 

ஜாடையா யிருக்கவேண்டும் . சிம்மாசனத்தின் 
பேரிலோ , பத்மாசனத்தின் பேரிலோ ஸ்கந்த மூர்த்தியை 
அமைக்கலாம் . 
உததொலெ. அவெ O உெ . அ யேதோ 

• அ வள தாளெது வாஹூைஷணஹூஷித O || உாகூயஉ 
232. ஈசுவரனை உத்தம தசதாளத்திலும் , தேவியை 
மத்யமதசதாளத்திலும் , ஸ்கந்தரை பஞ்சதாளத்தில் குழந்தை 
களுக்கான ஆபரணங்களோடும் அமைக்கவேண்டும் . 
ஹிகா நாதாகொதி கா நா ஷெ "ுளூsar pr க 

Me வாடிகெவெசு ! 
ெெவயாவநாதவூயகாநஷு ஜாநெத 

யுகதாவிடியீதயீஜாசு | உாஙயகூ ப 
233. தேவியினுடைய உயரத்தில் பாதம் முதல் ( ஹிக்கா ) 
நெஞ்சுக்குழி வரையில் உள்ள உயரம் , ஸ்தநாந்தம் வரை 

1. முகுளம் என்பது மொட்டைப்போல விரல்களை மேலே குவித்துச் 
சேர்த்து வைத்துக்கொள்ளுதல் , 

2 , அதவீரமரண !) 
யஜொவவீதவாவி யயொாயொரவி | 
வாயஃயொஜெவதொணயெ 3 ந garg : ஷாநாதரெகவா | 

- காஜீவீய. சு . 16. பொ. 54 , 55 . 
S - 6 


72 


லெகாையி காரெ 


வ திஜாமுக்ஷண 


யில் உள்ள உயரம் இவற்றிற்கு இடையேயுள்ள உயரம் 
மூவகை உயரங்களாக ஆக ஸ்கந்தரின் உயரத்தை அமைத் 
துக்கொள்ளலாம் . ஸ்கந்தரை வைசாக ஸ்தானகத்திலோ ,, 
நர்த்தன நிலையிலோ , உட்கார்ந்திருக்கும் நிலையிலோ அமைக் 
கலாம் . 

- ( O ) - 
உததா மஜெகாையிகாரெமொகாவநெசாக்ஷண நா 8 

ஷஷொ 2 யதாய : || 
இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் ஸோமாஸ்கந்த லக்ஷணம் என்னும் 

ஆறாவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


: 0 : 
(EEEEEEEEEEEEEEEE 

சுய விவசா 2 ய zாயா 1 


அடபவாக்ஷண 
அபபொவாவிலைக்ஷண வக்ஷ தெ 2 ய நா | 
ஜா நவரேண வவொக ஒவஜாநொவாநக 0 | 

| ! உாகச || 


234. சந்திரசேகர மூர்த்தியின் நீள அகல அளவைகள் 
முன் சொல்லப்பட்டதுபோல் எடுத்துக்கொள்ள வேண்டும் . 
லம்பமானமும் ( சூத்திரங்களும் அவற்றிலிருந்து இடைவெளி 
களும் ) அங்கங்களின் இடைவெளிகளும் இனி விவரிக்கப்படு 


கின்றன . 


2 . 

வலது காலை முன்னால் சிறிது நீட்டி ஒரு பக்கமாகச் சிறிது திருப் 
பியும் , பிச்தியுள்ள காலை சிறிது மற்றொரு புறமாகத் திருப்பியும் , வலத் 
தொடையின் பாரம் வலக்காலின் பேரில் தாங்கியும் இடக்கை வலக்கைகளில் 
ஆயுதம் முதலிய முத்திரைகள் தாங்கியும் விற்கும் நிலைக்கு வைசாகஸ்தானகம் 
என்று பெயர் . விசககன் என்பது ஸ்கந்தரின் பெயர் , 


வைஜொ மாயா 

7 : 3 
அதுவொயக்ஷண ] 

வக்ஷதெலவாகாக ஓலா நக விஷத : | 
ஸலாஹுவய க ஜாயாக. வி .நவோ..| கூடு 
தாரவ ந . அயா.ம ( கயயுமபயனெனவா | 
ஓராணிவி வெ தவிங் காயமஹ R க . | 

| உளவயசு | 
235 - 236. சந்திரசேகர மூர்த்தி விசேஷமாக ஸமபாத 
ஸ்தானகம் அதாவது இரண்டு பாதங்களையும் ஒழுங்காகச் 
சேர்த்து நிமிர்ந்து நிற்கும் நிலையில் அமைக்கப்பட வேண்டும் . 
இரு புஜங்களின் எல்லைவரையில் உள்ள நீளமும் , அகலம் 
18 அங்குலமும் உள்ள தாக ( சூத்திரங்களை அமைப்பதற்கான 
லம்ப பலகை ) இருக்க வேண்டும் . அதன் கனம் 2 அங் . அல்லது 
11 அங்குலம் இருக்கலாம் . அதிலிருந்து சூத்திரங்களைத் 
தொங்கவிடவேண்டும் . மத்ய சூத்திரத்திற்கான துவாரமும் 
நடுவே இருக்கவேண்டும் . 

வவரவரௌ அ வயாஆ ஜாநாத . த நியூயல் 
தடிதெஷி . கரவா காணாவையெ 5 நா || 

11 உறஙயஎய 
ஐஹொவரிஷாக வனகா se :நெநயதி, தா | 

தக காணெவ, திஜா.காரயெ -யா உளங.அ || 
237 - 238. பூர்வாபர ஸூத்ரங்கள் ( எதிரிலும் பக்கங் 
களிலுமுள்ள சூத்திரங்கள் ) பழாத் ஸூத்ரம் ( பின் புறச் 
சூத்திரம் ) இவைகளின் இடங்களை நிச்சயித்து அவைகளுக் 
கான த்வாரங்களை லம்பபலகையில் செய்து , அவற்றின் வழியே 
சூத்திரங்களைத் தொங்கவிடவேண்டும் . 

பிம்பம் அமைக்கப்படவேண்டிய இடத்தில் நாற்புறங்களி 
லும் ஸ்தம்பங்கள் அமைத்து அதன் பேரில் சமமாக லம்பபல 
கையைப் பொருத்திவைக்க வேண்டும் . அதிலிருந்து கணக்குப் 
படி தொங்கவிடப்பட்ட சூத்திரங்கள் , அவற்றிலிருந்து இடை 
வெளி அளவுகள் , இவற்றின் கணக்குப்படி பிம்பத்தை 
அமைக்க வேண்டும் . 


வா 


தல 


74 


வகாையிகாரெ 


O 


[ வதிகாஓக்ஷண 
வவா வெரௗ அ வாயௌ ஃ அ காபயெ நவய A ° | 
வெயாக அ கணாதாவாசை : 1 

4 உாஙடுக ! 
நவஸுதாயகாநகஹாலநாதயா 1 

239 - 240. பிம்பத்துக்கு எதிரிலும் , பக்கங்களிலும் , 
பின்புறத்திலும் , காய மத்தியிலும் காதுகள் , முகங்களின் பக் 
கங்களிலும் தொங்கவிடவேண்டிய ! ) சூத்திரங்களையும் பின் 
வருமாறு தொங்கவிடவேண்டும் : -- 

ப்ரும்ம சூத்திரம் பிம்பத்துக்கு எதிரிலும் , பஸ்சாத் சூத் 
திரம் பிம்பத்துக்குப் பின் புறத்திலும் , பக்க சூத்திரங்கள் 
காதுகளுக்கு உட்புறத்திலும் வெளியிலும் , முகத்திற்கு உட் 
புறத்திலும் , வெளியிலும் இவ்வாறு நின்ற நிலையிலுள்ள 
மூர்த்திக்கான 9 சூத்திரங்களை 

அமைத்துக்கொள்ளல் 
வேண்டும் . இவ்வாறே உட்கார்ந்த நிலையிலுள்ள 

மூர்த்தி 
களுக்கும் அமைத்துக்கொள்ளலாம் . 

உஜீஷஅ வாடன் நாலாமெஹந ews || உாச ெ !! 
ஹிகாவிஹரடியெ நாலௌ யொநௌ னொவ தர தயா | 
வாடியொயேசெ வவஸுத வெ . வவையெக | 


!! உாசாக 


240 - 241. புர சூத்திரமாகிய ப்ரும்ம சூத்திரம் உஷ்a 
ஷம் , நெற்றி , மூக்கு நுனி , தாடையின் மத்தி இவைகளுக்கு 
எதிரிலும் ஹிக்கா (நெஞ்சுக் குழி ) வின் எதிரிலும் , ஹ்ருதயத் 
திற்கு ( மார்புக் குழி ) எதிரிலும் , நாபிக்கு எதிரிலும் , யோனிக்கு 
எதிரிலும் , இரண்டு தொடைகளுக்கு இடையிலும் , இரண்டு 
பாதங்களுக்கு மத்தியிலும் அமைந்து தொங்கும் . 
தீவாயா ம - ஓயெ ” வாக வா 

அய வி 


உளசஉ ! 


242. கழுத்தின் ஓரங்களிலும் , கணுக்கால்களின் மத்தி 
யிலும் பார்ச்வ சூத்திரங்கள் தொங்கும் . 


வாட தாயா 


75 


அரு பெவாருக்ஷணம் ) 


காயயே மதெெெநவ வளு 5 வயாநக 0 | 
கணஸோஹமத ஜ அ ~ காயனெ || உ msaml 
வா டியெ” வாஷெபலிந்தா யே ஜீதெ முஸயெது 

க்ஷாகர கடிவாய நாவயெடிஜிஜயவெ || உள சயச || 
243 - 244. காயமத்யத்தில் அதாவது உடம்பின் நடுவில் 
செல்லுவதாகக் கருதப்படும் சூத்திரம் ( தலையின் உச்சி வழி 
யாகத் தொங்கும் . இந்த ஐந்து சூத்திரங்களுக்கும் ப்ரதான 
சூத்திரங்கள் என்று பெயர். காதுகளின் வெளிப்புறத்தில் 
உள்ள இரண்டு சூத்திரங்களும் , ஸ்தன சூசுகங்களின் மத்தி 
யின் வழியாகவும் , பாதங்களில் ஆள் காட்டி விரல்களின் மத்தி 
யிலும் தொங்கும் . மற்ற இரண்டு பார்ச்வ சூத்திரங்களும் 
கக்கங்களின் வழியாகவும் இடுப்பின் பக்கங்களின் வழியாக 
வும் , கணுக்கால் வெளிப்புற முழிகளின் மத்தி வழியாகவும் 
தொங்கும் . 
வவயே வாடாத . ago @ 0 ஹநுயே | 
அமு @ 0 ஹிகாஷணாயாவாதாராஜவெக ப 

|| உாசலரும் 


|| 


வயவவ 


உ Prewp° ஷவ • நீவ ஹ J டிய நா விசாசு | 
• யொ Gemsாக தீராத ஹொர ogeo | } 

|| உாசயக 


வி 


ஜா 


ஜா wே o wp° ஜவாயெஜீஷாத க 8 | 
நகைா wே p & o லாயா ஷாமு த கெரெ || 

1) உளசஎ || 
245 - 247. இந்த சூத்திரங்களுக்கும் அங்கங்களுக்கும் 
உள்ள இடைவெளிகள் இனிச் சொல்லப்படுகின்றன . பூர்வ 
சூத்திரத்திலிருந்து நெற்றியின் மத்தி 2 அங்குல தூரத்தில் 

தாடையின் மத்தி 2 அங் . 1 யவை . ஹிக்கா 
(நெஞ்சுக் குழி ) 6 அங் . உதரமத்யம் 6 யவை . ஹ்ருதயம் 
1 அங் . நாபி 1 அங் . யோனி மூலம் 2 அங் . தொடைகளின் 


உள்ளது . 


76 


| 


வகாையிகாரெ 

( ஒ.நிஜாமுக்ஷண 
மத்தி 3 அங் . முழங்கால் முட்டுக்களின் மத்தி 6 அங் . முன் 
னங்கால்களின் மத்தி 8 அங் . நளகா என்னும் முன்னங்கால் 
கீழ்க்கோடிகளின் மத்தி 83 அங் . கால் நடுவிரல்களின் நுனி 
களின் மத்தியத்தில் புர சூத்திரம் வந்து முடியும் . 

2wpa ஓயொாம. வா 50 காயயே peo 
ஸுத கோ raro @ p • தாவிரவரக ||உாசய அ 
அதாயம @ தாககுககாமுஜாய க o | 
உரொயவரஷமெல்ல ஷமாய . வியீயதெ IlamMril 
8 யொடிாவரஷெ அ அ ரய 10 ,முமு.ஹவெக் | 
நாஜிவ ,தெவரஷு வஜாய முஷை தெ | உாரும் 
ஷயஃகழிவு தெபொ வரஷெலாயா க . | 
வாயொத, வரஷஜாநொஷயா ஓவெக உாருங்க 
ஐ.வாயெஷ ype நங்காவpுஹைவெக ! 
வாஜௌ யக. வரஷெ வனவவாழுமத O வி .: || 

1 ) உாருயஉ 
248 - 252 , புரசூத்திரத்துக்குக்காய மத்திய சூத்திரம் 
11 அங்குல தூரத்தில் இருக்கும் . அந்த சூத்திரத்திலிருந்து 
தலையின் பின்புறம் 43 அங்குலம் . கழுத்துக்குக் கீழே உள்ள 
ககுத் அல்லது திமில் என்னும் மேடான பாகம் 5 ) அங் . 
மார்பின் மத்திக்கு நேராகப் பின்புறம் நேராக 63 அங் . 
வயிற்றின் நடுவுக்கு நேராகப் பின்புறம் 43 அங் . நாபிப் பிர 
தேசத்திற்கு நேராகப் பின்புறம் 5 , அங் . இடுப்புக்குப் பின் 
புறம் 63 அங் . பிருஷ்டம் என்னும் பின்புறம் 11 அங்குலம் . 
தொடைகளின் மத்தி 4 அங் . முழங்கால் முட்டுக்களுக்குப் பின் 
புறம் அதே 4 அங் . முன்னங்கால்களுக்கு மத்தி 6 அங் . நளகா 
என்றும் முன்னங்கால் கீழ்க்கோடி 2 அங் . குதிகால் கீழ்க் 
கோடி 3 } அங்குலம் . 

வாதாக ரொஸாஹுவயதுமாதக i 
கஷாறு 0 வஹிவாஹுவய 3 தாதீதாவக || 

|| உயருயந. | 


. 


77 


விவகாமகதாய : 
அரவாக்ஷைண ) 


253. பார்ச்வ சூத்திரத்திலிருந்து முன்புறக் கைகளின் 
புஜம் வரையில் இடைவெளி 4 அங் , வெளிபுறக் கைகளின் 
புஜம் & அங்குலம் . 

வவாவா வபொ e- wp அதஸரஸ eB த O | 
வவாகுஜௌ கூ pewr ° வா பாதகம் | 

! உாருயச | 


254. பூர்வ 

புஜத்திற்கும் அபர பு ஜத்திற்கும் 
உள்ள இடைவெளி 2 அங் . பூர்வ சூத்திரத்திலிருந்து 
மௌளியக்ரமத்யம் ( தலைஉச்சி ) 12 அங். 

கயே3 மாத காத . சுஹயாத நொ கள் 
வாடி காவரலெர் நாஜிவ . கழிபொக உாருயரு !! 
255 , கர்த்தரீ முத்திரைகளோடுகூடிய இரண்டு வெளிப் 
புறக் கைகளின் உச்சியும் , ஹிக்கா (நெஞ்சுக் குழி ) வுக்குச் 
சமமாக இருக்கவேண்டும் . அபய ஹஸ்தத்தின் மேல் நுனி , 
ஸ்தன உயரத்துக்குச் சமமாக இருக்கவேண்டும் . வரதஹஸ் 
தத்தின் உள்ளங் கையின் பின் புறம் தொப்புள் வரையில் 
இருக்கவேண்டும் . அல்லது இடுப்பு வரையில் இருக்கலாம் . 
மொது நீவ , அ சுஜயெதயை e 1 
வடிUTTO றவொக வாஹஜாதாவo || உாருயசு ! 


உபாவா கதவ தாவரய p80 | 
வலபா வா 2 வி கஷாலோமுவா | உாருய எ ! 
ஊஞா தானா wே popur ஹவக | 
ஜாந wree ஜவயொ: வஹசாக | உாருயஅ || 
நாகைான ஷ g சுக்ஷான வாைதக | 
வாதஅருTago வவடிது ஷ உளருயாக ! 
சுஷாத வெவ. 

கலாதாஜெவவா 
வவோடிலா நகஸா வல 0 ஜோயதஹவெசு || உால 


18 வகளாயிகாலெ 

( வதியாக்ஷண 
256 - 260 . 

வரத ஹஸ்தத்தின் நுனி மேட்ரத்தின் 
நுனிக்குச் சமமாகத் தொங்கவேண்டும் . அபய ஹஸ்தத்தில் 
உள்ளங்கை நடு , மத்திய சூத்திரத்திலிருந்து 15 அங்குல தூரத் 
தில் இருக்கவேண்டும் . வெளிப்புறக் கைகள் பார்ச்வ சூத்திரத் 
திலிருந்து 12 அல்லது 11 ) அங்குல தூரத்தில் இருக்கவேண் 
டும் . முழங்கை முட்டின் தூரம் மத்திய சூத்திரத்திலிருந்து 
17 அங்குலம் அல்லது 18 அங்குல தூரமாகும் . அடித்தொடை 
யிரண்டுக்குமுள்ள இடைவெளி 1 அங் . நடுத்தொடை களின் 
இடைவெளி 2 ) அங் . முழங்கால் முட்டுக்களின் இடைவெளி 
4 அங் . முன்னங்கால்களின் இடைவெளி 5 அங் . நளகைகளின் 

டைவெளி 6 அங் . கணுக்கால் முழிகளின் இடைவெளி 
5 அங் . குதிகால்களின் இடைவெளி 4 அங் . புறங்கால்களின் 
இடைவெளி 6 அங் . கட்டைவிரல்களின் இடைவெளி - அங் . 
இவ்விதமாக ஸமபாத ஸ்தானகத்தில் நேராக நிமிர்ந்து நிற 
கும் நிலையில் சந்திரசேகர மூர்த்தி அமைக்கப்பட வேண்டும் . 
சுலயக்ஷிணெஹஜெ வாடி வாஹகெ 
ஊவாஸ்தா வா கதவ வாஹ அபொரவி | உறசுய || 
வாடிக்ஷிணெ ஹஜெ ஹரிணீ வாமவகெ | 
வா வாயத வொக 2 ஜா ஹரிணீ வெக || உா • உ II 

261 - 262. வலது கையில் அபய முத்திரையும் , இடது 
கையில் வரத முத்திரையும் தாங்கி நிற்க வேண்டும் . அல்லது 

கையைத் தொடையில் வைத்தும் அமைக்கலாம் . 
வெளிப் புறக்கையிரண்டிலும் வலக்கையில் மழுவும் , இடக் 
கையில் மானும் இருக்க வேண்டும் . மழுவின் உயரம் 12 அங் . 
மானும் அதே உயரமாகும் . 
கடாகடயக வாஜெயெ ஈ MB த O | 
உவவாஉவகாவாவன் ணெ தக. | 

யதUJ மாரவடி நாரி த O || உாசுகூ | 
263. இடப்பக்கத்தில் அர்த்த சந்திரனோடு கூடிய ஜடா 
மகுடத்தோடும் (சடை முடி ) , சுத்தமான பவழ நிறத்தோடும் , 


விவ 

பாகார வலய 


சஷாெ 2 யதாயா 

79 
வரஷவாநரெவரெதியாக 
தேஜோமயமான உருவததாடும் , மூன்று 

கண்களோடும் , 
பூர்ண அலங்காரத்தோடும். சருங்கார பாவம் தவழும் முகத் 
தோடும் மூர்த்தி அயைக்கப்படவேண்டும் . 
விவவடி நநத லௌ JODா ஜா ே 
சுயவா ஹ AY அக 

விவாய வௌல் 
தவாடிகலாநக விரலு. 
வாஹாசியாணி வடவீலொவரியா || உாசுயச 
264 . விசாலமான முகமும் , கண்சநல் ருங்கார பாவத் 
தோடு கூடிய முகமும் , அபய வரத ஹஸ்தாகளும் , அர்த்த 
சந்திரனைத் தலையிலணிந்தும் , நிமிர்ந்த தோற் " மும் , ஸம்பாத 
நிலையும் , பவழ மேனியும் , மான்மழுவேந்திய கைகளும் , பத்ம 
பீடத்தின் பேரில் எழுந்தருளியும் சந்திரசேகரர் விளங்க 


வேண்டும் . 


உதா.மவெகாையிகாரெ அருசொவா க்ஷண நா e 

வெலொ 2 மாயம் || 
இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் சந்திரசேகர லக்ஷணம் என்னும் 

ஏழாவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 
NECKCCCCCCCCCCCCCCAL 


சுய சுஷபொ 2 யதா Li ! 
KSSSSSSSSSSSSSS 

வரஷவாஹநெடவக்ஷண 
வரஷவா மநெதவக்ஷண வக்ஷதெ2 ய நா | 
M9 ம.ஹவெவ சுநe யாவிவா | உாகூயரு || 

265. வ்ருஷவாஹன தேவரின் லக்ஷணம் இனிக் கூறப் 
படுகிறது . இவரை ஸமபங்க நிலையிலாவது , அதிபங்க நிலையி 
லாவது அமைக்கலாம் . 


80 


லகாையிகார 


[ வகிகாமண 
உ V ண லஷிகவாடி வாடிவாடி குவித O | 
சுயவா வா வாடி 3 தீய ஜவாநவவ-வேக \ ! உள ஈ Ds | " 

266 . வலது கால் ஸ்வஸ்திகமாகவும் அதாவது இடது 
காலின் பேரில் குறுக்காகவும் , இடது கால் சிறிது வளைந்தும் , 
அல்லது இடது கால் வலது முழங்காலுக்குக் குறுக்காக வைக் 
கப்பட்டும் பிம்பத்தை அமைக்கலாம் . 

உஷீஷா ஜாவோல் ஜாடெ வா நெருகெ | 
வா நாஷாடாதென ஷநவீ M வாகெ || உாசுயஎ II 
நாஹொயெதீ தயாவொரவாவெ pre ws வனவ அ | 
M8 மெது எதாக சுதிறமாநக 0 ) 

|| உாசுயஅ || 
267 - 268. ஸமபங்க நிலையில் 

புர சூத்திரமானது 
உஷ்ணீஷத்திலிருந்து நெற்றியின் இடது பக்கத்திலும் , 
இடது கண்ணிலும் , இடது நாஸா புடாந்தத்திலும் ( மூக்கின் 
புடைப்பின் ஓரம் ) , ஸ்தன பீடத்தின் இடது பக்கத்திலும் , 
நாபி மத்யத்திலும் , ஊரு மத்தியிலும் , குதி கால்களின் மத்தி 
யிலும் சூத்திரமானது விழவேண்டும் . 
திய - மூவாவிதா ஷெவ . சுதிமெ வயதெ| 

வெவவவடிஷ.பெஷ வவொகவ வெக 1 உளசுயஃ l 
நாஹெவாதுவாகொரயெzeV ணமுவிகெ ! 
நதவணாஜொவெத ஹஜூவி நா அதெ ) உா எ U I 

269 - 270. அதிபங்கத்தில் முன்னங்காலைக் குறுக்காக 
அமைத்து மூர்த்தியை அமைக்கவேண்டும் . முகம் முதலி 
இடங்களில் ஸமபங்கத்துக்குச் சொன்னபடியும் , நாபிக்கு 
இடப் பக்கத்திலும் இடது துடையின் மத்தியிலும் , வலது 
கணுக்காலிலும் சூத்திரம் விழவேண்டும் . வளைவு 5 அங்குலம் 
உள்ளதாக இருக்க வேண்டும் . 
வரஷஹவரொயெது விந்திவெவாகேவ ர | 
ஹிதாஸுதாகயொஷ கஷாடியா ஹவெசு , உள எெக ! 


சஷ தொ 2 யதாய : 

81 
வரஷவாஹநடெவலபக்ஷயை ) 
தடியொலிஷரான தந்தித நேஷாஹரத . 
நாகவோவி பயாபொதயாத O 1 உான் யஉ !! 

271 - 272 . கைகளை வைக்கும் முறை இனிச் சொல்லப் 
படுகிறது . இடது முழங்கை முட்டு விருஷபத்தின் தலை உச்சி 
யில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் . அந்தக் கை ஹிக்கா 
சூத்திரத்திலிருந்து 18 அங்குல தூரத்தில் இருக்கவேண்டும் . 
அந்தக் கை , ரிஷபத்தின் மேலுள்ள ஆசனத்தின் உயரம் 
வரையில் சாய்ந்திருக்க வேண்டும் . நாபி சூத்திரத்துக்கு ஸம் 
மாகவோ அல்லது , அழகை உத்தேசித்து சிறிது நகர்ந்தோ 
இருக்கலாம் . 


ஜாஸ்ரீதவாவி வைவயோவிவா | 
ஷிணெவவ- ஹஷ நாஜிஸுதத்தஷயா ! உள எயகூ ! 
வாஷொல rep ஒஸ நவாஷிஹக | 
வமதஹஜல மொ யார D 4 உாஎசெ } } 
273. 274 . 

கை அடித்துடையில் வைக்கப்படலாம் , அல் 
லது அழகை உத்தேசித்து பல்லவ முத்திரையோடும் இருக் 
கலாம் . நாபி சூத்திரத்திலிருந்து வலது முன் கை 15 அல் 
லது 16 அங்குல தூரத்தில் இருக்கலாம் . துடையில் வைக்கப் 
பட்டிருக்கும் உள்ளங் கையின் அடிப் பாகம் துடையோடு 
சேர்ந்திருக்கவேண்டும் . அதன் நடு விரல் மேட்ரத்தின் 
நுனிக்குச் சமமாக இருக்க வேண்டும் . 


2 


வாஹவ அயதஅக கரஷாவாயாரிணௌ ! 
ஐடாகடலயக 

ஈக ஜாநந்ததுவா i உளஎயாரு || 


275. புறக் கைகள் இரண்டும் மான் , மழுவேந்தியிருத் 
தல் வேண்டும் . ஜடா மகுடத்தோடு ( சடைமுடி ) அமைந்திருக் 
கவேண்டும் . லம்பமானத்திற்குச் சிறிது சாய்ந்திருக்கலாம் . 
விஹஷவா 

வாவய - ஜீயாக கொலாணஹூஷிதா | 
யயாமொஹ நதொத்மாவாஹ பொரவி || உள எயகா | 


82 


கடாயிகாயெ 


( வ.கிரா ணை o 


276. இரண்டே கைகளோடும் மூர்த்தியை அமைக்க 
லாம் . மூர்த்தி எல்லா ஆபரணங்களோடும் விளங்க வேண் 
டும் . பின் கைகளின் வளைவும் , உயரமும் அழகாக இருக்கும் 
படி அமைக்கப்படவேண்டும் . 
வாஹோமெஜாஜெனீ Me0மவவிதா | 
V ண M ஷிகவாக வாவாடி . கவித . || உளஎர்எ 1 


வெ.கடகவா . உ V ணுவ பாவிதம் | 
வெஸாஹுவாக நாத . கக்ஷஸ es0 11 
தெவீ நவய ஜீயா = 4 வவவெதக || உாளய -- 1 

277 - 278. இடப்புறத்தில் உமாதேவி ஸமபங்க நிலையில் 
இருக்க வேண்டும் . தேவியின் வலக்கால் ஸ்வஸ்திகமாகவும் 
டது பாதம் சிறிது வளைந்தும் இருத்தல் வேண்டும் . வலக்கை 
தொங்கவிடப்பட்டும் , இடக்கை புஷ்பமோ அல்லது கடக முத் 
திரையோ தாங்கியும் இருத்தல்வேண்டும் . ஈசுவரனுடைய 
உயரத்தில் புஜம் வரையிலாவது , ஸ்தன உயரம் வரையிலா 
வது , கக்கங்களின் உயரம் வரையிலாவது தேவியின் உயரம் 
அமைக்கப்படவேண்டும் . மற்ற அளவுகளை முன் சொல்லிய 
படி அமைக்க . 


- :( o ) : -- 


உததா மெவெ லகலாயிகாரரெ வரஷவாஹநழுக்ஷண , நா 2 

கஷஜொ 2 யாய ! 
இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் வ்ருஷ வாஹன லக்ஷணம் என்னும் 

எட்டாவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


நவமொ 2 தாயா 


83 


நபெயாண ) 


சுய நவகோ 2 ஆராய : 


பொறாக்ஷணம் 


சுவகய மலவாவே நடராஜதெரிவ ! 
நாதாதி மணALுகொ ஹூதசிஞாயx8 || உள் எக 
ஜொகவாஜாஷமெஷிஹியுெெநயா | 
செ yாவிலிவபொ வாஹநாய- தௌ ! உளஅ ) M 


279 - 280. சிருஷ்டியின் ஆரம்பத்தில் உள்ள அவ்யக்த 
யுகம் வந்ததும் பரமசிவன் நடனம் செய்ய ஆரம்பிக்கிறார் . 
அவரோடு நந்தி முதலிய சிவகணங்கள் இருக்கிறார்கள் . பூத 
கணங்களும் , கின்னரர்களும் (தேவலோகப் பாடகர்கள் ),, 
யக்ஷர்களும் , அஷ்டதிக் பாலர்களும் , அஷ்டமா சித்தி பெற்ற 
சித்தர்களும் , மஹரிஷிகளும் தங்கள் பத்தினிகளுடன் சூழ்ந் 
திருக்கிறார்கள் . ஸ்கந்தரும் , விக்னேசுவரரும் , வாகனாரூடரா 
கப் பிரஸன்னமாயிருக்கிறார்கள். 
காஷ்காதாயி நீெெவவ வராத திவொஷணெ: | 
வாதரமெணெயதெபொறி நீலய யு -3 தெ !! உா அயக !! 
வால் தீவராத தி வமாறெநழுதியா ! 
வாலாமெஹபாடெவி கூவாஜெநநிகெழா: {\ உா அயஉ || 
அதறஜாஹிணெது விஜுஜெ வாடி- யாரண : 1 
உக்ஷினெந்வஹவெல ந சருவஹயதா | உளஅங 

கருவயதா| ய 
நாராத ஹஜாஜா U ஜா 2 வ 

s10 மாபெயா ஜிதா | 
281 - 284. அப்போது காளியும் , காத்யாயிநியும் சப்த 
மாதாக்களும் அவர்களது சுனங்களோடும் , யோகினிகள் 


கொையிகாரெ 


( ஆதிஜாயக்ஷணம் 


அவர்கள் பந்துக்களோடும் மற்ற தேவர்களும் ஸ்துதிகோஷத் 
தோடு வந்திருக்கிறார்கள் . பார்வதி பரமசிவனுக்குச் சிறிது 
பின்னால் லஜ்ஜையுடன் த்ரிபங்கமான அங்கத்துடன் நிற்கி 
றாள் . அப்பொழுது இடது பக்கத்தில் பார்வதியும் , வலது பக் 
கத்தில் நந்திகேச்வரருமாகக் காட்சி கொடுக்கிறார்கள் . நந்தி 
கேசுவரர் நான்கு புஜங்களோடும் , மூன்று கண்களோடும் 
விளங்குகிறார் . பரமசிவனுக்கு வலப் பக்கத்தில் இரண்டு கை 
களால் வாத்யத்தை வாசித்துக்கொண்டும் மற்ற இரு கைகளி 
லும் அலபத்ம முத்திரை ( மலர்ந்த தாமரைப் பூவைப்போல் 
விரிந்து கொண்டிருக்கும் விரல்களுடன் கூடிய முத்திரையோ ) 
அல்லது அஞ்சலி பந்த முத்திரையோ தாங்கி நிற்கிறார் . ச்யா 
மள வர்ணத்தோடிருக்கிறார் . 


பரம் 


வடவர V8 ெநரகரவாவுரொயா : || உ m அயச | 
கானொ மவ ஜெவெலொ உஷக்காகொடகெந்த | 

284 - 285. வடவிருக்ஷத் ( ஆலமரம் ) தினடியில் 
சிவன் நர்த்தனம் செய்யும்போது அவர் கார்க்கோடகனால் 
தீண்டப்பட்டார் . அப்போது புஜங்கத்ராஸிதம் ( பாம்பைக் 
கண்டு பயப்படுதல் போன்ற நர்த்தனம் ) என்ற நர்த்தனம் 
அவரால் ஆடப்பட்டது . அந்த நர்த்தன நிலைக்கான அள 
வுகள் பெரியோர்களால் சொல்லப்படுகிறது . 


மயையொகஹெஷு யயாயகவமரமதெ !! உாஅயடு || 


உதயதாலே அ ஜாநொஜா நவாணகம் | 
உஷூஜிணிதவாவி TARSமணிதாதயா || உாஅயசு || 


நர தாமாநி விஷெண மர மீலவாத் மாந்த 


285 - 287. நடேச்வரருக்கான உயரம் ஏற்கெனவே 
சொல்லப்பட்ட உத்தம , மத்யம தசதாள பேதங்களில் யுக்த 
மான உயரத்தை எடுத்துக்கொள்ளலாம் . உத்தம தசதாளத் 
திற்கான அளவுகள் இங்கே கூறப்படுகின்றன . ஆனால் 


நல்லெ ra & தாய 


85 


நெடெமாக்ஷணம் ) 


நர்த்தன மூர்த்தியைத் தசதாளத்திலோ அல்லது த்வாதச 
தாளத்திலோ அமைக்கலாம் . நர்த்தனத்திற்கான அங்கங்கள் 
எடுத்துக்கொள்ளப்பட்ட உயரத்துக்குத் தகுந்தபடி அமைக் 
கப்படவேண்டும் . 
உஷீஷாகவதீவாறு மஹாடெவவுடாதரே || உா அயஎ || 

ஹநொநவெது ஹிதாயா யெதீ நாஹெபy ய , செ | 
வாசொரொாதரெலவ 

ஓதவாடிய 5 || உாஅ அ || 


> 


வஹாணோயெத-- யவயெசுயெஸ் ! 
பொஅ ஹரடிய க -க்ஷொயயோ00 - ஐவெம் II உள அக 


287 - 289. ப்ரும்ம 

சூத்திரமானது உஷ்ணீஷத்தி 
லிருந்து நெற்றிக்கு வலது பக்கத்திலும் , வலது நாஸா புடத்தி 
லும் , ( மூக்கின் புடைப்பு ), முகவாய்க் கட்டையின் வலது புறத் 
திலும் , நெஞ்சுக் குழிபின் மத்தியிலும் , நாபியின் மத்தியிலும் , 
இடது தொடையின் இடை வெளியிலும் , ஊன்றிய வலது 
காலின் கணுக் காலிலும் , ப்ரபாமண்டல ( திருவாசி ) மத்யத்தி 
லும் தொங்கும் . அது ஹ்ருதயத்தையும் வயிற்றுக்கு மேல் பிர 
தேசத்தையும் தொட்டுக்கொண்டிருக்க வேண்டும் . 

" நீவ வாக தாஜா நா அதெ | 
தாக பொனஸா . ஷொவர்பாயா முஹவெக 

|| உா கூய || 
தவாடிவாவாதை அதா வாவதொ 
தாதறிவாராது வாஷ ( ஷ j 

வயான 

|| உா கூயக 
வாஹுஸarsுதெய க்ஷிணெலாஹு neso | 
விலா மாவெதத ள -கொதஹஹகாக 

| உறசுயஉ 
வாஹp ஷா மகவொக அவாாதிஜாதக | 
கணணீாலரத தாவொடியது 

A உளகூடுங 


ல 





86 சைடாயிசாறெ 

( ஆகிவாழுக்ஷண 
290 - 293. நெற்றி , கணுக்கால் இவ்விரண்டிலிருந்தும் 
சூத்திரத்துக்கு 3 அங்குல இடைவெளி இருக்கும் . அந்த சூத் 
திரத்திலிருந்து தொங்குகின்ற கையின் நுனி 163 அங் . அதி 
லிருந்து மற்றொரு கையின் முடிவு 4 அங் , சூத்திரத்திலிருந்து 
அக்கினியை ஏந்தியிருக்கும் கையின் நுனி 40 அங்குலம் , உய 
ரம் தோளுக்கு ஸமம் . மத்திய சூத்திரத்திலிருந்து இந்த புஜத் 
தின் அடிப் பக்கமும் , வலது புஜத்தின் அடிப் பக்கமும் 
20 அங் . வலக்கையில் இருக்கும் உடுககையின் நீளம் 8 அங் . , 
கையின் நுனி 40 அங் . இந்தக் கை காதின் உயரத்துக்குச் 
சமமாக இருக்கவேண்டும் . 
wே pு அதிலி ~ & >DU pong> MII Aneso | 
M8 . யாரு2 வரலாஜா அயவக . 2. சுயசா 


தொ தக்ஷாதாவிஷணாஅக்ஷிணவாய கொ 
வாெெயாடாதி, த் ,பாத . ஜவாஹமொகெ || உாகூயடு !! 

294 - 295. சூத்திரத்திலிருந்து அபயஹஸ்தத்தின் மத்தி 
யம் 24 அங்குலம் , அபயஹஸதத்திலிருந்து புஜத்தின் உயரம் 
21 அங் . , இரண்டு அல்லது மூன்று அங்குலம் அதிகமும் இருக் 
கலாம் . மத்திய சூத்திரத்திலிருந்து வலது கக்கத்தின் தூரம் 
12 அங் . உதர மத்யத் ( வயிற்றின் மத்தி ) தின் இடது , வலது 
பக்கங்கள் மத்ய சூத்திரத்திலிருந்து 9 அங்குலம் . 


நவாயிகடியா 970 p சாகவிதஜாகெ! 
நீவ ஷுவையாயெவாஜாஙதாவரெ || உா கய . || 
8.ந erouteுவ நகைாவாஜிகாதா | 
வக்திரா.மன வாஷொரை தஜாய த ze. 1 உா எ !! 
தஜா நா ஹிஸீஜொய வ veo வ p 

யமுமாயிகள் | 
பொஹைஜாதா நாஹிதாக வாடிபரே-தக0 | உா கூய அ " 
வணகாலாவா வி உணிளயாடி பலா , மு 10 | 
நலாவாகத வதீ சுயலாஜெவ தல psு | உா + ) / > II 


வாவா2 தாய 


87 


நெடெபாக்ஷைண 


| 


சுய தாதி, கி.வாந 0 வாஷாமவு | 
நதர் 

நகவ காணா நியயாஸுராஅரசு | நாய 
296 - 300. வளைக்கப்பட்ட காலின் முழங்கால் முட்டு 
சூத்திரத்திலிருந்து 19 அங் . , முழங்கால் முட்டின் முன் பக்கத் 
திற்கும் பின் புறத்திற்கும் உள்ள இடைவெளி ; அங் . , தேகத் 
திலிருந்து முன் பக்கத்தில் அதன் இடைவெளி 14 அங் . , 
அதன் நளகையும் பார்ஷ்ணி ( குதிகால் ) யும் மத்திய சூத்தி 
ரத்திலிருந்து 30 அங் . தூக்கப்பட்ட பாதம் ஊன்றிய காலின் 
முழங்காலிலிருந்து 31 அங் . முழங்கால் முட்டும் அதே தூரம் . 
அதன் உயரம் நாபியின் எல்லைக்குச் சமமாக இருக்கவேண் 
டும் . 23 அங்குலம் அதிகமும் இருக்கலாம் . தொங்கவிட்ட கை 
நாபி சூத்திரத்திலிருந்து 12 அங்குல தூரத்தில் இருக்கும் அல் 
லது 11 அங்குலமும் இருக்கலாம் . அதன் மணிக்கட்டு 10 அல் 
லது 9 அங்குலம் இருக்கலாம் . அதற்கும் அபயஹஸ்தத்திற் 
கும் உள்ள தூரம் 9 அல்லது 8 அங்குலம் . இங்கு சொல்லப் 
படாத மற்ற விஷயங்கள் அழகான அமைப்புக்கானபடி 
எடுத்துக்கொள்ளவும் . 


வாகாக ஹாரவதாக ு மஷோபா, 0 | 
வி.தயாநஹீ நவா யயா பொது விஜா || நாசு || 


301. பட்டஹார பத்ரம் என்னும் கொடிவேலை செய்த 
பதக்கம் பாதத்திற்கு 18 அங்குல உயரத்தில் இருக்கவேண் 
டும் . இரண்டு மூன்று அங்குலம் குறைவாகவும் இருக்கலாம் . 
அகலம் அழகுக்கானபடி . 


ஆவாரிதஜடாலான கிஹிகவ ஹலிதாநநா 
ஹவொலி, 

தவம ஹலாலுவுவஹி ( ந .1 உ ll 


நாம்ம மாஜவ -ெெவதுெெஷவிரோஜிதO | 
ஹாவதறஜாயத கரொடிரதவயய க ங ங | 


ந 


S - 7 


88 


கொையிகாரெர 


ண o 


|| கா ச || 


( வ திஜாமுக்ஷண 
வாவொவெராது தவ Ke யத: ! 
ஸிராறு.கரதொாக்ஷாநாவதை 
வஜாவ , 18 சி யாயார் லெவாஹா வயயக | 
வாவ , 

அவாயாவாஉஜாஹாத்கா ந.பரு !! 
கடககு அ வ தகொ ஹூஷண o | 
ஹுஜமவபொவெத வெவவ வ.கொஷக || காசு 
வ.யாநந க னிதவொக்ஷணாநிதO | 
Ta ஷீயவயுக ஹாராதொவரெலா லித || ந .7 எ 11 
oTo +7-மிய தாவாவி மவ ரீவொவபொ ஹித O | 
302 - 308. தலையின் 

ஜடாபாரம் இருபுறங்களிலும் 
விரிந்து நீண்டிருக்கவேண்டும் . புன் சிரிப்பான முகத்தோ 
டும் , அங்கம முழுவதும் விபூதியினல் அலங்கரிக்கப்பட்டும் சில 
இடங்களில் விபூதி பட்டும் , சில இடங்களில் படாததுமாய் 
அழகாக அமைந்திருக்க வேண்டும் . சர்ப்பமும் , கங்கையும் 
செங்கழுநீர் புஷ்பமும் , ஊமத்தைப் பூவும் தலையில் அலங்கார 
மாக அமைந்திருக்கவேண்டும் . கபாலமும் , ரத்னங்களும் , 
இடது பக்கத்தில் இளம் பிறையும் அணிந்து சிரித்த முகத் 
தோடு இருக்க வேண்டும் . நெற்றிக்கு மேல் ரத்தினத்தினால் 
பூரிசம் என்னும் கொடிப் பூவேலைப் பாட்டினால் அலங்கரிக்கப் 
படவேண்டும் . மார்பு சிந்தூரத்தினால் அலங்காரம் செய்யப்பட் 
டும் , ருத்ராக்ஷ மாலையும் தரித்திருக்க வேண்டும் . புலித் தோல் 
ஆடையும் , முன்னே தொங்குகிற அக்ரபந்தமும் ( அரைக் 
கச்சையின் நுனிகளும் ) காலில் கல்லிழைத்த பாதஸரமும் , 
கையில் கங்கணமும் , அரை ஞாணும் , பத்ர வேலைப்பாடுக 
ளோடு கூடிய கோள்வளையும் , அணிந்தும் சர்ப்பகங்கணத் 
தோடு கூடிய வலது முன் கையோடும் , மலர்ந்த முகத்தோடும் 
துடிக்கின்ற கண்களோடும் , ரத்ன மோதிரங்களும் , ரத்ன 
ஹாரங்களும் , கழுத்தை ஒட்டின உபக்ரீவம் என்னும் அட் 
டிகை போன்ற ஆபரணங்களும் , அணிந்திருக்க வேண்டும் . 


89 


நவஜொ2 ல் தாய 
வரஷவாஹநெஉவ pr ண ) 


உக்ஷிணெ நாம வாதெரு கவலாசொவரிஜி தO || xm அ | 
பாாவொரதசெ ஷீதாவாகரதிஹவெக | 
வாஹஜுெ வணீதொண நக்ஷினெ தவபயா 1 5.m • !! 
நெவா மஜெந் தவ 3 . அ ஷாரு.வெக | 
வணவளுடயராகவ பொஷ up • M அக்ஷணெ : || ந . f : D I 


308 - 310. அபஸ்மாரன் என்னும் முயலகன் மீது வலது 
காலை ஊன்றியிருக்க வேண்டும் . அந்த அபஸ்மாரன் கறுப்பு 
வர்ணத்தோடும் , சிவந்த கேசத்தோடும் , பயந்த முகத்தோற் 
றத்தோடும் , இடது கையில் சர்ப்பமும் , வலது கையில் சர்ப்ப 
சீர்ஷ ( பாம்புப் படம் போன்ற) முத்திரையும் உள்ளதாகவும் 
அமைக்கப்படவேண்டும் இந்த உருவத்தின் நீளம் தேவா : 
குலத்தாலே 18 அங்குலம் . 

இவ்விதமாக ந்ருத்த மூர்த்தியின் அமைப்பு சொல்லப்பட் 
டது . மற்றவை யுக்தப்படி அமைத்துக்கொள்ளலாம் . 


- :(0 ) : 


உதா. மஜெவகாையிகாரெ நெடெபாரதி- மாக்ஷண நா 2 

நவஜொ 2 ய 8 || 


இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் நடேசுவர லக்ஷணம் என்னும் 
ஒபதாவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


90 


லகாையிகாரெ 


( வதிஜானாக்ஷணம் 
ECCCCCCCCCCCCCES 

சுய பலஜொ 2 யதாய : || 


மாமாயாக்ஷண 


வக்ஷெமமாயாவெ O க்ஷணம் அவிடெஷத : | 
ஷக V ணவாடிவாவோஉக 


வித || 


|| நளயாக | 


உஷீஷாக்ஷிணெவர ஒமாடவ pe க்ஷிணெ | 
தகாடெஸீாதெ ஹித யெ தெயெவ அ || கள உ . 
நா ஜிஷெவெய $ @ p • AV ணெ e39 . ருகெ | 
அதற7 @ 0 ஒவொஷியேதே வூவையெசு கூளயங 


கங்காதர லக்ஷணம் 
311 - 313. இனி கங்காதரரின் லக்ஷணம் சொல்லப்படு 
கிறது . வலதுகால் குறுக்காகவும் இடதுபாதம் சற்று வளைந் 
தும் உள்ள நிலையில் இந்த மூர்த்தி அமைக்கப்படவேண்டும் . 
உஷ்ணீஷத்தின் வலதுபக்கத்திலும் , நெற்றியின் வலதுபக் 
கத்திலும் , நாஸாபுடத்தின் வலதுபக்கத்திலும் , ஹிக்கா என் 
னும் நெஞ்சுக்குழியின் மத்தியிலும் , நாபிக்கு வலதுபக்கத் 
திலும் , மேட்ரமூலத்தின் வலதுபக்கத்தில் 4 அங்குலம் தள்ளி 
யும் , குதிகால் மத்தியிலும் மத்ய சூத்திரம் தொங்கும் . 


சுவைதா வாஷெசாரதாமவக | 
வா கர தரீரவாக வாகா பாவந்தா ந நா | காயச | 

314. கால் கட்டைவிரல்களின் இடையேயுள்ள தூரமும் , 
குதிகால்களின் இடைவெளியும் ஸமபங்கத்திற்குச் சொன்னது 

வ புஸ்தகத்தில் ஹிந்து என்றும் , * * புஸ்தகத்தில் 
லஷிக > என்றும் காணப்படுகிறது . 


1 . 


Rua QerzogFUE 


91 


மாமாயாக்ஷணம் ] 


போல் இருக்கவேண்டும் . சரீரத்தைச் சற்று சாய்த்துக் 
கொண்டு முகத்தைச் சற்று இடதுபக்கமாக வளைத்துக்கொண் 
டும் உள்ள நிலையில் இருக்கவேண்டும் . 


வா V ணஹல . நெவஜாலி.திவாக 0 | 
வாதக்ஷிணஹ உஷீஷாததொரத || நாகரு ! 


ஐடாயா ஜாஹவீ பதிவாகவாகத ரீவெக ! 
ஸாஹு செகராமொண வாடி . 2 வொரதO 15.mour !! 


315 - 316. வலதுகையில் வரத முத்திரையும் இடது 
கையில் தேவியை ஆலிங்கனம் செய்துகொண்டும் இருக்க 
வேண்டும் . மற்றொரு வலதுகை உஷ்ணீஷம்வரையில் தூக்கப் 
பட்டு ஜடையிலுள்ள கங்காதேவியின் பக்கமாக இருக்க 
வேண்டும் . மற்றொரு இடதுகை கர்த்தரீ முத்திரையைத் தாங்கி 
யிருக்கவேண்டும் . புஜத்தின் எல்லையில் வரதஹஸ்தத்தின் 
நுனியால் திருப்பப்பட்ட பார்வதியின் முகத்தைத் தாங்கிப் 
பிடித்திருக்கவேண்டும் . 

தெவஸவாவோசொஷெவீ வாவஹிதகாந நா | 
SROமஓதாவெவீ க்ஷிண குஹித ஹவக ! டா எெ ! 

317. ஈசுவரனுடைய இடதுபக்கத்தில் தேவியானவள் 
சிறிது மறைக்க முயலப்பட்ட முகத்தோடு அமைக்கப்பட 
வேண்டும் . தேவி ஸமபங்கநிலையில் வலதுகால் சற்று வளைந்து 
அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் . 

விஷவாஹ YV ண R ததுவா 1 
திய கவ கொஷலாயுத ஞொணிவானெத . 

கூளயஅ 


318. இடதுகையில் புஷ்பமும் , வலதுகை தொங்கவிடப் 
பட்டோ அல்லது முன்கையைக் குறுக்காக வைத்துக் கைத் 
தலத்தை இடுப்பின் பக்கத்தில் வைத்தோ இருக்கலாம் . 


92 


காையி காரெ 


[ வ கிஜா ஷைணம் 


வாரு காரவயகா 2 குடாவியுஷிதா | 
ஹமீரயு.சிளெ 3விஜி :வஜுனிதUT || நள . ! 

319. ஸர்வாலங்கார பூஷிதையாய் , மகுடம் முதலியவை 
வைத்துக்கொண்டு தேவி விளங்க வேண்டும் . வலப்பக்கத்தில் 
பகீரதனும் , ரிதிகளால் சூழப்பட்டு பகவானை தோத்திரம் 
செய்பவனாக அடைக்கப்படவேண்டும் . 


வணவ ம மாயரொதெவாது .வராதகஉ அதெ ! 
இவ்விதமாகக் கங்காதர மூர்த்தியின் அமைப்பு சொல்லப் 
பட்டது . 

திவாதகமுக்ஷண | 
- மா மய - த வெ . ெெவயாவவாநதO | xmaa i 
சுழிவெடிவாக மாமாவந் திகராக ! 


சுய 


த்ரிபுராந்தக லக்ஷணம் 


320 - 321. இனி த்ரிபுராந்தக லக்ஷணம் சொல்லப்படு 
படுகிறது . மூன்று வளைவுகளோடுகூடிய ( த்ரிபங்க ) உருவத் 
துடன் , வைசாகஸ்தானகம் என்னும் நிலையில் இந்த மூர்த் 
தியை அமைக்கவேண்டும் . வளைவுகள் ( த்ரிபங்கங்கள் ) மத்திய 
ஸுத்ரத்திலிருந்து மூன்று , நான்கு , ஐந்து அங்குலமிருக் 
கலாம் . 


வாஷ பொடியெ நா.ம ந UANO || ஙா உயக || 


கதிஜாவெத 

ஜாெெமகலு : மு வாஷெ.. e-3wp° யயாக 3 | 
சூலு மாதி அவமா நா தவ xெ pுரொதவக || 

| ந.1 உயஉ | 


உஷீஷாவாவோவாபெரு நெதானெ அஸிதா கெ | 
வாடிநாலாவடாதெ அ ஹநொவாவ,கொக|| 1உகII 


உபஜோ2 தாயா 


93 


வராகக்ஷணம் ) 


உக்ஷிண நவாதெு நாஜெக்ஷிண வாகெ ! 
வாசொவாரொவோாவி வாஷ - தெஷு மவயெசு 

II Ny|| 


321 - 324. மூன்றுவித த்ரிபங்கங்களிலும் கால் கட்டை 
விரல்களுக்கு இடையேயுள்ள தூரம் முறையே 16 , 18 , 20 
அங்குலம் இருக்கவேண்டும் . இந்த கட்டைவிரல்களுக்குள்ள 
இடைவெளிகளில் மூன்றில் 

மூன்றில் ஒரு பாகம் குதிகால்களுக்கு 
இடையேயுள்ள தூரமாகும் . 


இனி ஆபங்கம் , ஸமபங்கம் , அதிபங்கம் ஆகிய மூன்று 
நிலைகளுக்கும் அமைக்கவேண்டிய சூத்திரங்களின் 
சொல்லப்படுகிறது . 


வகை 


ஆபங்க நிலைக்கு சூத்திர அமைப்பு 


உஷ்ணீஷத்திலிருந்து கண்ணின் 

கண்ணின் இடது பக்கத்தில் 
வெண்மையான பாகத்தின் வழியாகவும் , இடது நாஸாபுட 
( மூக்கின் புடைப்பு ) த்தின் வழியாகவும் , இடது தாடையின் வழி 
யாகவும் , வலது ஸ்தனத்தின் இடது பாகத்திலும் , நாபியின் 
வலப்பக்கத்தின் வழியாகவும் , இடது தொடையின் பக்கத் 
திலும் , இடது குதிகால் ஓரத்திலும் ப்ரதான சூத்திரம் தொங்க 
வேண்டும் . 


சூவமதத க Meys லியேதெ | 
நாவாம வாஷி யெது ஓவயெசு வல்ஸுகள் 

! டா உயருப 


ராஜாவோயெது ஹிகாயே paw @o | 
தடிய ஹ J உயவெp upு.நாஜி ewpao || நள உசு ! 


உஷிணெ யொ நிழுது அது !Touo ஜானக | 
வாய கோதாதா வா ஜோங்த . 8.மகெ ள உயஎ || 


94 


விகாையிகாரே 


[ வ சாபக்ஷண 


ஸமபங்கத்திற்கான சூத்திர அமைப்பு 
325- 327. மூக்கின் நுனியிலிருந்து குதிகால் மத்திவரை 
யில் பூர்வசூத்திரம் தொங்க வேண்டும் . அந்த சூத்திரத்திலிருந்து 
ஹிக்கா (நெஞ்சுக்குழி ) இடதுபக்கத்தில் ஒரு அங்குல தூரத் 
தில் அமையும் . ஹ்ருதயம் வலதுபக்கத்தில் 3 அங்குல தூரத் 
தில் இருக்கும் . நாபிமத்யம் 2 அங்குல தூரத்தில் இருக்கும் . 
மேட்ரமூலம் வலதுபக்கத்தில் 4 அங்குல தூரத்தில் இருக்கும் . 
இடது முழங்கால் முட்டு 11 அங்குல தூரத்தில் இருக்கும் . 


சூ மைலஜுவெ " நாவலமுஹவெசு | 
22. நாஜிய z வதாக ஜாஙத மயசாக , க | ஙா உயஅ 
தவா தரெது யெயெஉ திறமைகொ 
ரத . வவயெது ஓாநகொகவா அரெசு | நாயக 


அதிபங்கத்திற்கான சூத்திர அமைப்பு 
328 - 329. இதற்கு ஆபங்க சூத்திரத்தைப்போலவே 
முகத்தில் சூத்திர ஸ்தானங்கள் அமையும் . ஸ்தனம் வலது 
பக்கத்தில் 3 அங்குல தூரத்தில் அமையும் . நாபிமத்யம் இடது 
பக்கத்தில் 2 அங்குல தூரத்தில் அமையும் . இடது முழங்கால் 
முட்டின் ஓரம் இடது பக்கத்தில் 1 அங்குல தூரத்தில் அமை 
யும் . இரு குதிகால்களுக்கிடையில் வந்து முடியும் . அங்கங் 
கள் சூத்திரத்தைத் தொடும் இடங்களும் , விலகியிருக்கும் தூரங் 
களும் ஸமபாதஸ்தானகத்திற்கு (நிமிர்ந்து நிற்கும் நிலைக்குச் 
சொன்னபடி இருக்கவேண்டும் . 

வாரு தாஹயா கயாக தி - மெஷூ வியிய யோ | 
வணவ.திகெடி வா நெதெ ஸுெெய : 

கூளஙயா 


1. இந்த இடத்தில் வ என்ற சுவடியில் 4 ந prுந . நாஜி 
யே ஜாங OF ° சுயபாதுகம் என்று காணப்படுகிறது . 


உபமொ2 தாயா 

95 
வராத கக்ஷைண - ) 

330. பார்ச்வ சூத்திரங்களும் தரிபங்கங்களுக்குத் தகுந்த 
படி அமைத்துக்கொள்ள வேண்டும் . இவ்விதமாக மூன்று வித 
த்ரிபங்கங்களிலும் அததற்குரிய முறைகளிலேயே உருவங் 
களை அமைக்கவேண்டுமே யல்லாது ஒன்றோடொன்றைக் 
கலக்கக் கூடாது . 


V ண ஷிக வாடி வாழவாடி கு ] | 
வா 8 க்ஷிண ஹலெ விவாண நாஜிஸீக || நாநயக || 

331. த்ரிபுராந்தக மூர்த்தியின் வலதுகால் ஸ்வஸ்திகமாக 
வும் ( குறுக்காகவும் ) இடநுகால் சிறிது வளைந்தும் இருக்க 
வேண்டும் . இடது வலது கைகளில் முறையே , வில்லும் அம் 
பும் இருக்கவேண்டும் . அம்பு நாபியின் உயரத்திற்குச் சம 
மாக இருக்க வேண்டும் . 

வாஷி 3 ஹ go கடகா வனிலாவ விபெஷா 

வாத காரகஹ . கணஹீஜொலரதாதா | கூளஙய உ 
நதவொ ர தஜெவவோ அ gுறெ நவிபெஷதா | 
கதரீவாஹஜௌவென கரஷாவா யானிணௌ நா ந.கூ. 1 

332 - 333. உள்ளங்கையின் அடிப்பாகத்தில் அழகா 
கக் கங்கணம் ( வீரசங்கிலி ) தரித்திருக்க வேண்டும் . வில் 
லுடன் கூடிய இடதுகை காதின் உயரத்துக்குச் சமமாக 
உயர்ந்திருக்கவேண்டும் . அதற்கு இரண்டு அங்குலம் தணி 
வாகவும் , அதிகமாகவும் இருக்கலாம் . வெளிப்புறக்கைகள் 
இரண்டும் கர்த்தரீ முத்திரையைத் தாங்கி அவைகளில் மான் 
மழுவேந்தியிருக்க வேண்டும் . 


N 


ஜடாகேடயக வானகாாபெயாஜிதா | 
வெவா eெ p ஷவீதி ஹமாறய - தாமிகா ! கூளஙயச 

வஹாபரமாரவடிநா க -விஹூஷிதா 
உமது பெயயாயொமமநெவாமேஷதொநாஙயரு !! 
வவானவ JU ஷெவ . ஷௌ ராஜவஸ்தO | 


96 


லகளாயிகாரெ 


( வதிவானாக்ஷண 
334 - 336. சடைமுடியணிந்து சகல ஆபரணங்களணிந்து 
இடப்பக்கத்தில் த்ரிபங்க நிலையில் கையில் புஷ்பத்தோடும் , 
ச்ருங்காரபாவத்தோடு கூடிய முகத்தோடும் , எல்லா ஆபரணங் 
களோடும் கூடிய தேவியோடு அமைக்கப்படவேண்டும் . த்ரிபங் 
கங்களில் எந்த நிலையிலும் உசிதம்போல் த்ரிபுராந்தகரை 
அமைக்கலாம் . மூர்த்தி பவழமேனியும் , ஸுமுகமும் , ராஜஸ 
பாவமும் உடையவராக இருக்கவேண்டும் . 


- ( 0 ) 


உதஜா மஜெவகாையிகா காரொ மமாயாதி வராதக 

க்ஷணயே நாக உபஜொ 2 யய : || 


இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் கங்காதார் , த்ரிபுராந்தகர் என்ற இரு மூர்த்திகளின் 

லக்ஷணம் என்னும் பத்தாவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


சுய வணகாடிபொ 2 காய ! 


கதாண 
காணஸதாண? 


காணா வக்ஷp 5 நீவ வாயுத நாயர் 


கல்யாணசுந்தரர் 


336. இனி , கல்யாணசுந்தரமூர்த்தியின் லக்ஷணத்தை 
அதற்குரிய சூத்திரம் , சூத்திரத்திலிருந்து அங்கங்களின் இடை 
வெளிகள் இவைகளுடன் சொல்லுகிறேன் . 


97 


காஉபெலா 2 , 1) 
காணவடிவரை ] 


கூழுதான் 


மறாடவாடிெரெது வா ஜநெதெடாகரே ! 
விகாயெது ஹ J டியெ நாஹெ V ணவா - கெங m ங I 
வெ ... வா ஓ நீவா யெ ளையெக 


337 - 338. மத்ய சூத்திரம் நெற்றியின் இடது பக்கத் 
திலும் , இடது கண்ணிலும் , இடது நாஸாபுடத்திலும் , ஹிக்கை 
( நெஞ்சுக்குழி ) யின் மத்தியிலும் , ஹ்ருதயத்தின் வலது பாகத் 
திலும் , நாபியின் வலப்பக்கத்தில் நான்கு அல்லது 3 அங்குலம் 
தள்ளியும் , கணுக்காலின் மத்தியிலும் தொங்கும் . 


மாநாவெக்ஷிதாவ o குவிததவர V ண நாஙய் அ | 
நெவவ உக்ஷிண ஹஜூவொஹஜெ நலயை தO | 
வா ஹஜுது வாடிவாஹஓவயொவரி | நாகூ..கூ !! 
காஷாவா - யாரிலாக மாரவடி நாவிதம் | 


338 - 340. கால்கள் நடக்கும் ஜாடையுடன் , பிரதக்ஷிண 
மாக வளைந்து (வலதுகாலை சிறிது மடக்கி முன்னே வைத்து ) 
இருக்கவேண்டும் . ஈசுவரனுடைய வலதுகை தேவியினுடைய 
கையோடு சேர்ந்திருக்கவேண்டும் . ஈசனின் இடதுகை வரத 
முத்திரையோடிருக்க வேண்டும் . மற்ற இரு பின்புறக் கை 
களிலும் மானும் மழுவும் ஏந்தியிருத்தல் வேண்டும் . முகத்தில் 
ச்ருங்காரபாவம் இருக்கவேண்டும் . 


ரூ ஜடாஜௌஹீ வாறுகாரஷதெ | நாசய || 
தெஹ வாவாவை.கார Top @ g ணகரதவ : | 


340 - 341. சர்வாங்க சுந்தரராய் , ஜடாமகுடத்துடன் 
( சடைமுடி ) எல்லா ஆபரணங்களோடும் விளங்குபவராய் , பவழ 
மேனியுடன் மங்களமே உருவெடுத்தாற்போன்ற தோற்றத் 
துடன் விளங்க வேண்டும் . 


98 


வகாையிகாசெ 


[ வதிகானாக்ஷண 


வாவதீ வாஹேஜெக்ஷிணெகரெ | 
நெவஹஜொஹாவரவ ஹூஷண: || நாசயக ! 
வாவதஜாத வஹஸ்ரீஹூ : ஸவாபகாரயொ ஹிதொ 
நெவலவஹுத குவ - நே வடியொநிதஹுஜ: II ஙா சயஉ ! 

விஷுஹம வெண வண- கனபொ ரதா | 
( To வ அசுயரதௌ ஹஜௌ --ாகஉகவல்க !! நாசயங . 
சுஷஜொகெரெவெ .3ெெவ . விலயக்ஷமணொரா | 

கிளுாெ நாரேகாலெஜ் ல ாதரமெணொவி | நாசயா " 
சூவரஜீயெெதஜெய VJ மாரவடி நாமிதா 
வணவாகதைாணு லவ - போ திகா வாஹொ : || நாசமிரு ! 

341 - 345. பார்வதி இடக்கரத்தில் புஷ்பத்தோடும் , வலக் 
கரம் ஈச்வரனால் பற்றப்பட்டும் எல்லா ஆபரணங்களாலும் 
அலங்கரிக்கப்பட்டு நாணத்துடன் விளங்க வேண்டும் . பார்வதி 
யோடு சீதேவியும் பூதேவியும் சர்வாலங்காரங்களுடன் விளங்க 
வேண்டும் . ஈசுவரனுக்கு முன்னால் அக்னியில் ஹோமம் 
செய்து வைக்கும் ப்ரும்மாவும் நான்கு கைகளோடு விளங்க 
வேண்டும் . பக்கத்தில் மஹாவிஷ்ணுவும் த்ரிபங்க நிலையில் 
தங்கக் கலசத்துடனும் சங்கசக்ரம் ஏந்திய கைகளோடும் , உதக 
தாராபூர்வமாக பார்வதி தேவியைத் தாரை வார்த்துக் கொடுக் 
கும் நிலையில் அமைக்கப்படவேண்டும் . லோக பாலர்களாலும் , 
தேவர்களாலும் , சித்தர்களாலும் யக்ஷர்களாலும் , பூதகணங் 
களாலும் , கணநாயகர்களாலும் , கிண்னரர்களாலும் , நாரதர் 
முதலானவர்களாலும் , ஸப்த மாதாக்களாலும் , ஸ்திரீகணங் 
களாலும் சூழப்பட்டு ச்ருங்கார முகவிலாசத்துடன் கல்யாண 
சுந்தரர் விளங்க வேண்டும் . இந்த மூர்த்தி எல்லா பாபங்களையும் 
போக்கி மனதிற்குச் சாந்தியை உண்டாக்கும் . 
உதா மஜுெஜீவிகளாயிகாரெ காணாக்ஷண நா 

வணகாஉபொ 2 ஆதாய : || 
இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் கலியாண ஸுந்தர லக்ஷணம் என்னும் 

பதினோராவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


99 


வா உபெபா 2 Arry : 
சுய நாரீராக்ஷண ] 


சுய வா உபெபா 2 அஜாயா 


கய நாரீயாயாக்ஷண o 


கய நாரீயாவெO அதவாஹுவிலாக | 
விவிய.க யெடிவO 5 , wepo, b வக ||களசயகா II 


அர்த்தநாரீச்வர லக்ஷணம் 
346. அர்த்தநாரீசுவரரை இரண்டு கைகளுடனோ அல் 
லது நான்கு கைகளுடனோ அமைக்கலாம் . இந்த மூர்த்திக் 
கான சூத்திரம் ஸமபங்கத்திற்கான முறையில் தொங்கவிடப் 
படவேண்டும் . 


லக உ V ணவாடி வாவோ2 . கவித . 1 
வாகாய 3. வாவ் - தீரவ . உக்ஷிணாய தமாகா || கூள சயஎ | 

347. வலதுகால் ஸ்வஸ்திகமாகவும் இடதுபாதம் சிறிது 
வளைக்கப்பட்டும் இருக்கவேண்டும் . இடது பாதி பார்வதியின் 
உருவத்தோடும் , வலது பாதி சங்கரரின் உருவத்தோடும் 
இருக்க வேண்டும் . 
சுய வா வவ-வோஹஜுஅயவெக ! 
வாவெவ-ஃ வரஷெெவயிரவிநவ- moll உாசய || 
சுவா வஷயுக கடகெ ந MeBro | | 
விஐ- ஜு வாவயொதவ ஷ வாக . ஒவெசு || ரூ.எசயகூ ! 

318 = 349. வலது பக்கத்தில் முன்கையில் அபய முத்தி 
ரையும் பின்கையில் மழுவும் தாங்கியிருத்தல் வேண்டும் . இடது 
பாகத்தின் முன்கை ரிஷபத்தின் தலைமேல் வைக்கப்பட்டும் 

1. இந்த இடத்தில் க என்ற சுவடியில் , 8 வஷக்ஷததை 
என்று காணப்படுகிறது . முகம் புஷ்பத்தைப் பார்த்துக்கொண்டிருக்கிறது 
என்பது இதன் பொருள் , 


2 


100 


வாகாையிகானெ 


[ ஆகிஜா யக்ஷண 


பின்கை 

கடக முத்திரையில் புஷ்பத்தைத் தரித்துமிருக்க 
வேண்டும் . இந்த மூர்த்தியை இரண்டே கைகளோடும் அமைக் 
கலாம் . அப்பொழுது இடதுகையில் புஷ்பமும் வலது கையில் 
வரதமுத்திரையும் இருக்கவேண்டும் . 
ஹீஜண நாமிதவா . உக்ஷிண பரிவஹூஷண 

" ஷவாஹது V ணத் தி யா க | ஙாய ! 
சுயவொனீரொ கவரவாஹஹ்கெ 1 
சுய -8 நாரீராஜெவ O வக்ஷைணய த O | 
உ V ணவாஹ வயாவது விபெஷத : | நாருக ! 


1 


வரத முத்திரை 


350 - 351. இடதுபாதியில் ஸ்திரீகளுக்கான ஆபரணங் 
களையும் வலதுபாதியில் புருஷர்களுக்கான ஆபரணங்களையும் 
அணிவித்திருக்கவேண்டும் . 

வேறு வகைகளிலும் இரண்டு கைகளோடு கூடிய அர்த்த 
நாரீசுவரரை அமைக்கலாம் . இடதுகையில் புஷ்பமும் , வலது 
கையில் திரிசூலமும் இருக்கலாம் அல்லது இடது முன்னங்கை 
ரிஷபத்தின் மீது வைக்கப்பட்டும் வலக்கை 
யுடனோ அல்லது பல்லவ முத்திரையுடனோ இருக்கலாம் . 

இவ்விதமாக அர்த்தநாரீசுவரரை ஸர்வ லக்ஷணங்களு 
டன் அமைக்க வேண்டும் . 
உதஜா மெஜெவகனாயிகாரெ சுய - நாரீயானாக்ஷண , நா e 

வாடா2 தாய : || 
இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் அர்த்தநாரீசுவர லக்ஷணம் என்னும் 
பன்னிரண்டாவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


1 பல்லவம் என்றால் துணிர் என்பது பொருள் . பல்லய முத்திரை 
நான்கு விரல்களையும் சேர்த்துச் சிறிது வளைத்துக் கட்டை விரலை ஆள்காட்டி 
விரல்மேல் வைத்துக் கை சிறிது குழிந்திருக்கும் முத்திரை . 


101 


தயொடிபொ 2 ர்ய ! 
வாவதக்ஷண ) 


பொடிபொ 2 காய ! 


வாவதக்ஷண 


ஒலி 


50 


வக்ஷவாவதவெ . அரு பொவாவத 
திணெது அஹுஜரௗ . வொக கெ UTO e ஹாது . 

|| காரும் || 
352. இனி, பாசுபதாஸ்திரம் அளித்த மூர்த்தியின் 
லக்ஷணம் சொல்லப்படுகிறது ( பாசுபதம் என்பது சர்ப்ப உரு 
வத்திலுள்ள பரமசிவனுடைய அம்பும் வில்லுமாகும் ). 

இவருடைய நிலையை சந்திரசேகரமூர்த்தியைப்போல் 
அமைக்கவேண்டும் . நான்கு கைகளோடும் மூன்று கண் 
களோடும் ரௌத்ராகாரமான ரூபத்தோடும் மேல் நோக்கிய 
கேசத்தோடும் , பெரிய சரீரத்தோடும் இருக்கவேண்டும் . 

ஹவெஅ க்ஷிணெ @ 0 கக்ஷ r @ாதுவாகெ | 
சுய உ V ணவவ-3 . சுநது வாஉஷதெ | 
ணவு வாவதாலு . சூ ந அ வியீயதெ || காருய கூ ப 


353. வலதுகையில் சூலமும் , இடதுகையில் ருத்ராக்ஷ 
மாலையும் ஏந்தியிருத்தல் வேண்டும் மற்றொரு வலதுகை அபய 
முத்திரையோடும் இடதுகை வரத முத்திரையோடும் இருக்க 
வேண்டும் . 


1. மூலத்தில் பாசுபத மூர்த்தி என்று 

சொல்லப்பட்டிருப்பதை 
பாசுபதாஸ் திரமே மூர்த்தி வடிவெடுத்தது என்றோ, அல்லது " பாசுபத 
அஸ்திரம் அளித்த மூர்த்தி என்றோ பொருள் கொள்ளலாம் . 

இந்த நூலில் 7 - வது சுலோகத்திற்கான பழைய உரையில் அர்ஜுன 
னுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்த விக்ரஹமும் என்று கண்டிருக்கிறது . 
2 . 

சூல ந . - வில்லுக்கு உஷாவதா என்று ஜெபர் . 


102 


லகளாயிகால 


[ வ நிஜாயக்ஷண 


இந்த முறையில் பாசுபதாஸ்திரமாகிய அம்பும் வில்லும் 
( அளித்த ) மூர்த்தியின் லக்ஷணம் கூறப்பட்டது . 


உதி வாவதருக்ஷண o } | 
சுய ககாதி3 க்ஷண o 


வஜியொமவிய வெ வரவாவை 20 | 
வக்ஷெரீ க.காலாவணு, ம 2 நாவெஜித0 வ { UR [ I நா G செ || 
ஹவெலாஸிதவை -310,0 o! வாடிலUyo | 
வாவௌவாகலையகெள DU ,மாலைலய த . 

fi காருயரு 


851 - 355. பிக்ஷைகேட்கத் தகுதியான உருவத்தோ 
டிருக்கும் கங்காள மூர்த்தியின் லக்ஷணம் கூறப்படுகிறது . 
முன்னால் அடி எடுத்து வைப்பது போன்ற ஜாடையுடன் 
தேகம் முழுவதும் விபூதி பூசப்பட்டு , மிகுந்த சோபையுடன் 
விளங்கும் ஹஸ்தபாதங்களுடன் பாதங்களில் பாதுகையுடன் 
மனோஹரமான ரூபத்துடனும் ச்ருங்கார பாவத்துடன் இந்த 
மூர்த்தி அமைக்கப்பட வேண்டும் . 
சிஹித ஹலிதாதேஷ U0 

நவினாஸிதம் | 
சூவ கண அயெகண க ணன கண - வாக கூளருயாகா 

355. புன்சிரிப்போடு கூடிய இலேசாகத் தெரியும்படி 
யான பல்வரிசையுடன்கூடிய வாயும் , ஒரு காதில் குண்டலமும் 
மற்றொரு காதில் கர்ணபூரம் என்ற தோடும் அணியப்பட்டும் 
இருக்கவேண்டும் . 
வவ ஹே 

வாகென் 1 
உ V மை ஹரிணீவருவதாவாரிததகாவா காருயா | 
சுநது காஸ்யா ரீவதாக மொணெஹெெததO { 

விவாதொரதவவ-30 வாம நவயதO || ஙளருயா அ 
1. அவறாம என்று க என்ற சுவடியின் பாடம் . 


அயெ கோவா ) 


103 


தயொடிரெயாயாயா 
] 


க o காடை -கண 


357 - 358. முன்கை இரண்டும் ஒன்று டக்கா வாத்தி 
யம் தாங்கி மற்றொரு கை அதை வாசிக்கும் முறையிலும் 
அமைந்திருக்க வேண்டும் . மற்ற இரு கரங்களில் ஒன்றினால் 
மானின் வாயில் புல்லைக் கொடுத்துக் கொண்டும் , மற்றொன்றி 
னால் கங்காளம் என்னும் எலும்புக்கூட்டைத் தாங்கியும் 
இருக்கவேண்டும் . பூதகணங்களால் சூழப்பட்டிருக்க வேண்டும் . 
முன்னே செல்லும் பூதம் ஒன்று பிக்ஷா பாத்திரத்தை ஏந்திச் 
செல்லும் முறையிலும் , மற்ற பூகங்கள் ஈசுவரனுக்கு முன்னும் 
பின்னுமாகச் செல்லும் முறையிலும் அமைக்கப்படவேண்டும் . 

நாடலாவோரெது வாஜெநெதெ வடெயரே | 
ஒறநொல - தெ ஹிதாயாயெதிஹர உயஜயனெ | 
நாலெக்ஷிணெவொம வரகறயை || 

1 ந.ாருகே 
யு5,22.தும0 சூலூ மெவொதா நகெ | 

359 - 360. இந்த மூர்த்தியின் நிலையான ஆபங்க த்திற் 
குரிய மத்திய சூத்திரம் நெற்றியின் இடது பக்கம் , இடது 
கண் , இடது நாஸாபுடம் , இடது உதடு , இடது தாடை , நெஞ் 
சுக் குழியின் மத்தி , ஹ்ருதயமத்தி , நாபிக்கு வலதுபுறம் நான்கு 
அங்குல தூரம் , கணுக்காலின் மத்தி இவைகளுக்கெதிரில் 
தொங்கவேண்டும் . இதுவே உத்தமதசதாளத்தில் ஆபங்க 
நிலைக்கான சூத்திரம் அமைக்கும் முறை . 

ெெபலயி ஜீவஜுகெலாதா: வ . ஐயா ! வாவபாத நாகூராகூ 0 | 
சோதரண வெ . rp3 ஸா ஈ. ஹாலகா 
மியகாவா sெ 2 வவெவவய மணா: || 

| நாகூாயகா 
நாநாவீயாதாலெவாஸகாவைஹூேஷிதா 
எனவும் ககாகாவலாக கெலவாய-8 யொ அதெ 11 

ந.ாசு !! 
360 - 362. அவருக்கு முன்னால் தன்னை மறந்து ஆடை 
யும் தலைமுடியும் நெகிழ்ந்து ப்ரளயம் என்னும் சீர்குலைந்த 
S - 8 


* W 


104 


லகாையிகாரே 


( வதிஜாக்ஷண 


னை 


நிலையில் , அவரிடம் மோகத்தினால் ஏற்பட்ட மன்மத வேத 
யுடன் மிரண்ட பார்வையுடன் ஒரு பக்கம் நாணத்திற்குள்ளா 
கியும் ஒரு பக்கம் புன்முறுவல் தவழவும் அவருக்குப் பிக்ஷை 
யிடவந்த ஸ்திரீகணங்களால் சூழப்பட்டிருக்கவேண்டும் . அவ 
ரோடு பலவித லீலைகளில் மனதைப் பறி கொடுத்தவர்களாக 
வும் , ஸர்வாபரண பூஷிதர்களாகவும் , அந்த ஸ்திரீகள் 
அமைக்கப்படவேண்டும் . கங்காள ரூபலக்ஷணம் இவ்வாறு 
சொல்லப்பட்டது . 


| 


உததா மகாதீவகனாயிகாரெ வாவதககா.ைதி-3 

நாகூண நா 8 தயொடிபெலாயாய ! 
இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் பாசுபத கங்காள மூர்த்தி லக்ஷணம் என்னும் 
பதின்மூன்றாவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 

( - : 0 :-) 


சுயஅடிஃமொ 2 யதாய 


ஹரிஹராயக்ஷைண || 
ஜோயத விதவெ O விவோடிஜா நகஹவெக | 


ஹரிஹரார்த்த லக்ஷணம் 
363. இனி சங்கரநாராயணர் ( ஹரிஹரார்த்தர் ) மூர்த்தி 
யின் லக்ஷணம் சொல்லப்படுகிறது . நீண்டு நிமிர்ந்த தோற்றத் 
துடன் ஸமபாதஸ்தானகத்தில் இந்த மூர்த்தி 
வேண்டும் . 


இருக்க 


தக்ஷிண வஹயவா வாஸ்தகாவா . | 
வாக்ஷிணெவாகெதர க ஹா 


| நாகூாயகூ | 


வஞாடிபெலா 2 ஜாய ! 

105 
ஹிக்ஷாடக்ஷைணம் ) 
363 . 

வலது கை அபய முத்திரையைத் தாங்கியும் இடது 
கை தொடையில் வைக்கப்பட்டும் இருக்கவேண்டும் . மற்ற 
இரு கைகளுள் வலது கை மழுவும் இடது கை சங்கு அல்லது 
கத்தி தரித்திருக்க வேண்டும் . 


ஜடாசிரீட வயயொவௌலீ 
வவாஸ்காரை 

வணயொஅயொ | 
ஹார்மேவக உ V ண நதீவாய் 

ஹரொருகாரகரீதா || கூகைசெ || 
364. தலையின் ஒரு பாதியில் ஜடையும் , மற்றொரு பாதி 
யில் கிரீடமும் ஒரு பாதி பவழ மேனியும் மற்றொரு பாதி ச்யா 
மள வர்ணமும் , ஒரு பாதி பரமசிவனின் அங்கங்களுக்கான 
அடையாளங்களோடும் , மற்றொரு பாதி மஹாவிஷ்ணுவின் 
அங்கங்களுக்கான அடையாளங்களோடும் 

கூடியவராய் 
விளங்கவேண்டும் . 


உதா மவெ லகாையிகாரெ கொவாய -38F-3 ஓக்ஷணநா 

அதடி பொ 2 யாய ! ! 
இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் கேசவார்த்த மூர்த்தி லக்ஷணம் என்னும் 
பதினான்காவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 

( - : 0 :-) 

INNA 


UNANUE 


சுய வஹாடிபொ 2 யதாய ! 


WMN 
விக்ஷாடநக்ஷண 
விக்ஷாட நஷலியா நாக்ஷண வக்ஷதொய- நா | 
பட்டிக்ஷிணெவாறே நாலாமா பாவாகெ கூறயரு || 


1 


106 


காையிகாரெ 


( வூதிஜாயக்ஷன 


ஒலி 


ஹிகாவால அ ஹரடியயெ நாஹெக்ஷிணெ | 

தவாடி ஜெ.அ யே வரவையெகாநாகூயசு 
மா நாவெக்ஷிதாவ ஜடாக டணிதம் | 
விகீண வா ஜடாஹார ந.மாவ நதாந ந 1 ! காசுயஎ ! 


பிக்ஷாடன லக்ஷணம் 


365 - 367. பிக்ஷாடனர் லக்ஷணம் இனி முறைப்படி 
சொல்லப்படுகிறது . இந்த மூர்த்திக்குரிய மத்ய சூத்திரம் 
நெற்றியின் வலது புறத்திலும் , மூக்கு நுனி உதடு இவற்றின் 
இடது பக்கத்திலும் , ஹிக்கா (நெஞ்சுக்குழி ) வின் இடது 
பக்கத்திலும் , ஹ்ருதயத்தின் மத்தியிலும் , நாபியின் வலப் 
புறத்திலும் , ஊன்றிய காலின் கணுக்காலிலும் தொங்க 
வேண்டும் . நடக்கும் பாவனையுடன் , ஜடாமகுடத்துடன் அல் 
லது விரிந்த சடையுடன் , வஸ்திரம் அணியாமலும் சிறிது 
சாய்ந்த முகத்துடன் இருக்கவேண்டும் . 

உ V ண வவஹு 8ர மவதாவாரவயதO | 
வா ெகவாஜவாடி தாவிவி.மகா கூளஈ அ . 
உக்ஷிணெ வாஹவதாக உயர காவிதா | 

ஜொகரீய வக. நாமெந் கடிவெஷித 1 காசுயக !! 
யெஜெதாவவீதவயக பெஷக்காவை 
நதது Me ஹலிமாக கீணகெயோவிவாI: ஙாஎய || 

368 - 370. முன் பக்கத்திலுள்ள வலக்கை மானுடன் 
விளையாடுவது போலவும் , இடக்கை கபாலத்தோடு கூடிய வரத 
முத்திரையுடனும் , அந்தக் கையின் பக்கத்தில் மயில் தோகை 
யைத் தாங்கியும் , பின்புற வலககையில் டமருக (உடுக்கை 
போன்ற ) வாத்தியமும் , நழுவித் தொங்கும் மேலாடையுடனும் , 
இடுப்பில் பாம்பினாலான அரைஞான் அணிந்தும் , பூணூல் 
தரித்தும் இருக்கவேண்டும் . மற்ற அம்சங்கள் கங்காள மூர்த் 
திக்குச் சொன்னபடி இருக்கவேண்டும் . உடம்பின் வளைவு 


ஷொ பெலா 2 தாயா 

107 
அணெயராந் ஹாக்ஷணம் 

] 
ஸமபங்கத்திற்கான முறையில் இருக்க வேண்டும் . விரிந்த 
சடையுடனும் இருக்கலாம் . 


உதா மெவெகெலாயிகார ஜிக்ஷாடநக்ஷண நாம் 

வஹாபெலா 2 ய ஜாய : || 
இவ்வாறாக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 
சிற்ப சாஸ்திரத்தில் பிக்ஷாடன லக்ஷணம் என்னும் 
பதினைந்தாவது அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


- ( 0 ) 


SWANAN 


ANNNNNE 


சுய ஷொ பொ 2 தாய ! 
VM 

VYMMM 
அணெயராம ஹ F3 க்ஷண 
அணொவ லா ஹூவாவ நவராயத. 
உசாஹிதவதவ - சினந்தாந் நா | கூளஎயக || 


சண்டேச்வரானுக்ரஹ லக்ஷணம் 
371. சண்டேச்வரனுக்கு அனுக்ரஹம் செய்த மூர்த்தி 
சுகாசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் . ஸோமாஸ்கந்தரைப் 
போல எல்லா அம்சங்களும் இருக்க வேண்டும் . ஆனால் முகம் 
முன்புறம் சிறிது குனிந்திருக்க வேண்டும் . 

உ V ண வா 20 . அணெ ew= G | 
ந psு லாவெந் அணெபெலா மதியை தஙள என் 
கர தா ஜஜிவ -டொஜூவா சூவநாயகா நொ 
அணெ og வாணவேணவாக லவாகாய ஜூஷித : || 

| கூளஎஙா 
372 - 373 , வலக்கரம் வரத முத்திரையுடன் சண்டேசு 
வரரின் தலைமீது அனுக்ரஹத்துடன் வைக்கப்பட்டிருக்க 


108 மகாையிகாரே 

( வாக்ஷைண 
வேண்டும் . சண்டேச்வரர் பக்தியுடன் அஞ்சலி முத்திரை 
( கைகூப்பி )யுடன் ஈசுவரனுக்குச் சிறிது தாழ்ந்த ஆசனத்தில் 
ஸ்வர்ண ( பொன்மேனி) வர்ணத்துடன் எல்லாவித அலங்கா 
ரங்களுடன் அமர்ந்திருக்க வேண்டும் . 
செவவாஜெஹாஷெவீ 

பாகாலாஸ நஸயுதா | 
உதி அணெலாநுமஹக்ஷண 
374. ஈசுவரனுடைய இடது பக்கத்தில் உமாதேவி ச்யா 
மள வர்ணத்துடன் ஆசனத்தில் அமர்ந்திருக்கவேண்டும் . 

சுய உ Vாதி க்ஷண 
வா வாநெடிவாவது வக்ஷதெ வியி நா 2 ய நா ய ஙா எசெ || 
ஊயஜோலிதாஜவா வாஜா , விவாவதொ 
ஓவயெ V ணவாடி அவஸுதO 1 ஙா எாரு " 

ஜா - உக்ஷிணெதவ நெதராதெ வீடலாஹகெ | 
ஹிதாவாஅெ ஹரஉயயெ ” நாவொழிய ேப ஙாஎயகூ !! 
யொ நியெ வொய 5 வாலநெதயா | 
சூல நாயகாத வாதாக mopomo V ணகா.. 

கூாஎயஎப 
தக்ஷிணாமூர்த்தி என்னும் வ்யாக்யான தேவ லக்ஷணம் 

374 - 377. வ்யாக்யான தேவர் என்னும் தக்ஷிணாமூர்த்தி 
யின் அமைப்பு இனி முறையாகச் சொல்லப்படுகிறது . இடது 
பாதம் வலது முழங்காலின் பேரில் வைக்கப்பட்டு வலது பாதம் 
தொங்கவிடப்பட்டு நான்கு கைகளுடன் கூடியிருக்கவேண்டும் . 
இந்த மூர்த்தியின் முக்கிய சூத்திரம் நெற்றியின் வலது புறத் 
திலும் வலது கண் ஓரத்திலும் , நாஸாபுடத்திற்கு வெளியிலும் , 
நெஞ்சுக்குழிக்கு இடது புறத்திலும் , ஹ்ருதய மத்தியிலும் , 
நாபி மத்தியிலும் , யோனி மத்தியிலும் ஆசனத்திலுமாக 
தொங்கவிடப்பட வேண்டும் . சூத்திரத்திற்கும் ஆசனத்திற்கு 
முள்ள இடைவெளி 1 } அங்குலம் . 


109 


ஷொரொ 2 தாய : 
உக்ஷிணாதி-2 க்ஷணம் 


சுவாவமாக்ஷாமாவதாக வாக . வாஹைக. 
சுவாவாமியானஹஷயாவிவா || ஙா எ அ II 
ಎ T ಕೆಖಕ್ಕೆ 
ஹாய வேக. ஹவா 3 மஜாஜூவ O கராத ) 
378-379 . ஒரு வலக்கையில் சந்தம்ச முத்திரையும் மற் 
றொரு வலக்கையில் ருத்ராக்ஷமாலையும் , ஒரு இடக்கையில் 
வரத முத்திரையும் , மற்றொரு இடக்கை அக்னியை ஏந்தியோ 
அல்லது யோக தண்டத்தின் பேரில் வைக்கப்பட்டோ இருக்க 
வேண்டும் . அந்தத் தண்டம் 123 அங்குலம் இருக்கவேண்டும் . 
உடம்பு அழகாக நிமிர்ந்திருக்க வேண்டும் . 

விகீண -3 ய ஜே வாவி ஐடாக டய த ஙா எயாக ! 
உளுதவா ஐடாஜௌஸிகரொடிய வயதO | 
யஜொவவீதவயுக - தரீயதுஒவயொ. நா அயா 
சுயவா வ வ ஹஜௌவௌ வீணாவாஉதாங்தௌதவா | 
கயவாவாவாத ஊராவாரொவிதாங் த || கூள அயக | 

379 - 381. விரிந்த சடையுடனும் அல்லது ஜடாமகுடத் 
துடனும் அல்லது உயர்ந்த ஜடாமகுடத்தின் மத்தியில் கபாலத் 
தோடும் இருக்கவேண்டும் . பூணூல் தரித்தும் உத்தரீயம் 
( மேலாடை ) தொங்கவிடப்பட்டும் இருக்கவேண்டும் . அல்லது 
முன் கை யிரண்டும் வீணாவாத்தியத்துடன் கூடியதாகவும் 
இருக்கலாம் . அல்லது இடது பாதத்தை வலது தொடையின் 
பேரில் வைத்தும் இருக்கலாம் . 

தி ணெ UOவகமாஷ க்ஷோநாவதை ! 
கணாதொரo Mere De- வாவாநாவக || 

நாஉ 
AUU விதநெத . யொ மலயாவானின | 
வதாவ , அஃவா கண கணஓவாவிணே ந O | ஙாஅய ஙா 
கண வராதவாவி மவ கெலவிவஜி த O ! 


1 . கட்டை விரல் நுணியும் ஆள்காட்டி விரல் நுனியும் ஒன்றே 
டொன்று சேர்ந்து மற்ற விரல்கள் பிரிந்திருக்கும் முத்திரைக்கு சந்தம் 
சமுத்திரை என்று பெயர் . 


110 


நெகாையிகா uெ 


( வரிஜாமுக்ஷண 


382 - 384. மூன்று கண்களோடும் , சங்கு . மல்லிகைப் 
புஷ்பங்களைப்போன்ற பிரகாசத்தோடும் , ருத்ராக்ஷ மாலை 
யைத் தொங்கவிட்டுக்கொண்டும் , கையில் அழகிய உபதேச 
முத்திரையைக் காதுக்குச் சமீபமாக வைத்துக்கொண்டும் ,, 
இலேசாகத் திறந்த கண்களோடும் , யோகபந்த நிலையில் 
இருந்துகொண்டும் , புலித்தோல் ஆடை யணிந்தும் , காதில் 
குண்டலமோ அல்லது கர்ண பூர ( தோடு ) மோ அணிந்தும் 
யாதொரு கவலையுமற்ற மனத்தோடும் அமர்ந்திருக்கவேண்டும் . 

நாரா ge ,NY வலிஷொ வரமு V ணெ (| கள அலச | 
ஹாரவாஜநகா சு மஜொஹாமவொவென் ) 
வாஹோறெவியா தவ கிஞாாடுவநித O || நா அயடு || 

384 - 885 ... வலது புறத்தில் நாரதர் , ஜமதக்னி , வசிஷ்டர் , 
ப்ருகு நான்கு மஹரிஷிகளும் , பாரத்வாஜர் , அகஸ்தியர் , 
சுனகர் , பார்க்கவர் ஆகிய நால்வரும் இடப்புறத்திலும் அமர்ந் 
திருக்கவேண்டும் . 

ெெகனாவவவ- தெதஸிங் வடவரக்ஷவ p ஒகெ | 
சூவீ நா கவெபு பாதாவ0 ஹெ UETO || ஙா அயசு 
ஓவவாகாயஜாநெ கூவலாாதாவயெசு 1 
வணிஞா த வேணஹூதாகர தி . தயா || ஙா அஎை " 

386 - 387. கைலாசபர்வதத்தில் கின்னரர்களால் வணங் 
கப்பட்டு ஆலமரத்தடியில் சாந்த ரூபமாய் உலகுக்கெல்லாம் 
ஈசனாகிய மகேச்வரன் வீற்றிருக்கிறார் . தொங்கவிட்டுக்கொண் 
டிருக்கும் பாதத்தின் கீழ் அபஸ்மாரன் என்னும் முயலகனின் 
உருவத்தை அமைக்கவேண்டும் . அவன் கையில் பாம்பை 
வைத்து விளையாடிக்கொண்டிருக்கவேண்டும். கறுக்த மேனி 
யும் , பூதங்களைப் போன்ற உருவமும் அமைந்திருக்கவேண்டும் . 

உத்தா ம வகாையிகாசெ அணெயாமம 
உக்ஷிணா F3முக்ஷண நாடி ஷெரா2 யதாய ! 


|| பொயாயஃ || 


சுய காஹை.ந க்ஷண . 
வக்ஷ தெ கா @ 2. ஹநோ நர-தாாலெண பயத3 | 
நதிஉமா . வாவி கஷாஜுயோவிவா ஙஅ அ 
வாடியா ஜு @ ar ந வா தானுவ வியீயதே | 

பதினேழாவது அத்தியாயம் . 

காலதஹன லக்ஷணம் . 
388-389 இனி காலதஹனரின் ( க்ஷணம் சொல்லப் 
படுகிறது . அவருடைய மூர்த்தி நர்த்தன ஆரம்பத்தின் 
அமைப்பை உடையது ( அதாவது ஒரு கால் தூக்கப்பட்டி 
ருக்கும் ) . சூத்திரத்திலிருந்து உடம்பின் வளைவு 10 அங்குலம் 

8 அங்குலம் அல்லது 12 அங்குலம் வரையில் இருக் 
கலாம் . 


அல்லது 


அறாடக்ஷிணெ நெதயை வலவவ வா - கெ || 
ஹிகாயாவாவோரு வாஜ நாக்ஷக்ஷிணெ 
நாலியேறு. வாஜெ வாஜெ ஜெ ஷஜுரு ஙகூயா 
தாவி ஓயெ) வாச த - ஜெவ . வியீயதெ 

389-391 . மத்யசூத்திரத்தின் அமைப்பு இனிக்கூறப் 
படுகிறது . நெற்றியின் வலப்பக்கத்திலும் . வலது கண் 
மத்திக்குப் பக்கத்திலும் ஹிக்கை என்னும் நெஞ்சுக்குழிக்கு 
இடது பக்கத்திலும் , இடது ஸ்தன மத்தியத்திற்கு 
வலபுறத்திலும் , நாபி மத்தியத்திற்கு 1 அங்குலம் இடப் 
புறத்திலும் , மேட்ரத்திற்த 6 அங்குலம் இடப்புறத்திலும் 
ஊன்றிய காலின் 

கணுக்கால் நடுவிலும் குத்திரம் 
தொங்க வேண்டும் . 


112 


லகாையிகாரெ 


( கானஉஹந் 


உக்ஷிணெவவ - ஹ o T U0 ) கணடாது 


J தடி |நகூஉ 


கவா வா வாவி வா 2 . வா யயாக , 241 
நாவிஸீஜாதக வாக வவ . ஸுவிரயொகவழ || 


வா 2 . து வாம வாச வரிவ வழுவலயுதடி 
உஹீஷாதெ ய J. த 0 வாவி கிதிளுதாயாவி வா ஙகூச 

392-394 . வலதுபுறத்தில் முன் கையில் சூலத்தை 
யேந்திக் காதுவரையில் உயர்த்திப் பிடித்திருக்கவேண்டும் . 
மற்றொருகை மழு வோ அல்லது வரதமுத்திரையோ தாங்கி 
யிருக்கவேண்டும் . இடது புறத்தில் முன்கை கீழ்நோக்கி 
யுள்ள சூசீ முத்திரையைத் தாங்கியிருத்தல் வேண்டும் . 
மற்றொரு கையில் பல்லவ முத்திரையில் பரிகம் என்னும் 
ஆயுதத்தைத் தாங்கியிருத்தல் வேண்டும் . அந்தக் கை 
உஷ்ணீஷத்துக்குப் பக்கத்திலோ அல்லது சற்றுத்தணிந்தோ 
இருக்கலாம் . 
உக்ஷிண கவித வா 20ஓவிக நூராங்தடி 
வாவோஉயொலத) கவிதா தறுவ J தடி நகூரும் 
சுஜு . காறுஹ J டியெ ந வெவ ) தீயா | 
395-396 . 

வலது கால் வளைக்கப்பட்டு மற்றொரு 
காலுக்குக் குறுக்காகவுள்ள சாய்வுடன் அழகாக அமைக்கப் 
படவேண்டும் இடது பாதம் தூக்கி வளைக்கப்பட்டு பாத 
தலம் மேலே தூக்கப்பட்டு அதன் கட்டைவிரல் யமனுடைய 
ஹ்ருதயத்தில் வைக்கப்பட்டும் இருக்கமேண்டும் . 

வொளதி,ணெது வ ஜடாளைஜீவிபெஷத : 1 
விரோஹொஹோதெஜாஃ லவயாறு.காரபெலாவிதம் | 


வடிபெலாயாயா 


113 


ஓக்ஷணடி ] 


வளவ . காவி நாம் வொச கயாசகா@ாவகடி 
விகீண யஜ. சு வாம வாௗகடி 
வாகாகாதாங் த வாகாயஜாஜய aB தடி நகூஅ ! 
உதாமல வகளாயிகாரெ கா 02 - ந2.63 க்ஷணம் 

நாடி வெலாயதாயா || 


கண்களும் , 


396-398 

முகத்தில் ரௌத்திராகாரமும் , மூன்று 
சடைமுடியும் , பவழமேனியும், 

அபார 
தேஜஸ்ஸும் எல்லா அலங்காரங்களும் ப்ரகாசித்துக் 
கொண்டும் கால த ஹனர் 

அமைக்கப்படவேண்டும் . 
அவருக்குக் கீழே காலனுடைய உருவம் அமைக்கப்பட 

அவனுடைய தலைமயிர் விரிந்து ரக்தவர்ண 
மாக இருக்கவேண்டும் . கையில் பாசம் இருக்கவேண்டும் . 
முகத்தில் கோபமும் பயமும் இருக்கவேண்டும் . 
முன்னால் வைத்திருக்கவேண்டும் . ஈசுவரன் பாதத்துக்குக் 
கீழ் பயத்தோடு இருக்கவேண்டும் . 


வேண்டும் . 


காலை 


அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளாதிகாரத்தில் காலதஹந லக்ஷணமென்னும் 

17 - வது அத்யாயம் முற்றும் . 


* 


( விமொதவ 


1 கஷாடிபொதயாயஃ || 


சுய விஜொ வருக்ஷண ! 


விஜொவே ) வெவவ , அக்ஷண வக்ஷ தெ Z ய நா | 
ஜிமாகார யெ )ு வபெவாவசுவாடி 1 
நஷகாயல O வாக D ஐம vaB தம் 


பதினெட்டாவது அத்தியாயம் 


லிங்கோத்பவ லக்ஷணம் . 
399-100 . இனி லிங்கோத்பவரின் லக்ஷணம் கூறப் 
படுகிறது . லிங்க உருவத்தின் மத்தியில் சந்திரசேகரரைப் 
போல் நிலையும் , அங்கங்களும் உடைய மூர்த்தி லிங்கோத் 
பவராகும் . இந்த மூர்த்தியின் முழங்காலின் கீழ்ப்பகுதி 
யாகிய நளகை என்னும் இடத்திற்குக் கீழே உள்ள பகுதி 
பாதம் உள்பட லிங்கத்தில் மறைந்திருக்கும் . 
விரிகுவாவெண வொயாஜவாவோ - கெ || 
உக்ஷிணெ த வராஹவாவெணாயொ மதொ 

ஹரி 
வாக்ஷிணவாறெ மாசு ஹிதள வாஜூ 

ஸ்யதள ||சயகா 
வாவெண விவாசய தள கஜவிவ. விஜொ : 

வா 


400-402 . இந்த மூர்த்தியின் மேல் பகுதிக்கு இடது 
பக்கத்தில் ப்ரும்மா ஹம்ஸரூபமாக அமைக்கப்பட வேண் 


கஷாஉபொயஜாயா 


116 


நக்ஷண்டி ) 


டும் . வலது புறத்தில் கீழே பன்றியின் உருவத்தில் மஹா 
விஷ்ணு அமைக்கப்படவேண்டும் . மேலும் ஈசுவரனின் 
முன்னே இருபுறங்களிலும் கைகூப்பியநிலையில் ப்ரும்மாவும் 
விஷ்ணுவும் அவர்களுடைய நிஜ உருவத்தோடு அமைக்கப் 
படவேண்டும் . 


வளவ . விஜாவதார மாச லவ ராகா ஓவெசு || 
தஜாஜவிலாரா.ந.த வகாவெ.ம : 

பளூவீண yஸுஜூஷணவால்ெெண_8 | 
பொலாவித லுகா ஸகருவஜாபா 
வெள Yா ) லவடிவிவரலிகா விடியாக |சயங | 
உதஜா மஜெவிகளாயிகாலெஜி மொதவக்ஷண 

நா கஷாடி பொயதாய: !! 


இந்த 


வல்லது . 


402-403 . இவ்விதமாக லிங்காவதாரம் என்னும் 
லிங்கோத்பவ மூர்த்தி அமைக்கப்படவேண்டும் . 
மூர்த்தி எல்லா பாபங்களையும் தோஷங்களையும் போக்க 

உயரம் , அங்கம் , விஸ்தாரம் , வளைவு , லம்ப 
மானங்கள் இவைகள் ஏற்பட்டபடி அமைக்கப்பட்டு , 
தோள்வளை முதலிய ஆபரணங்களும் வஸ்திரமும் பல 
வர்ணங்களோடுகூடிய அலங்காரங்களும் ,மிகுந்த ப்ரகாசமும் 
கூடிய இந்த மூர்த்தி எல்லா ப்ரஜைகளுக்கும் சுபத்தைச் 
செய்வார் . 

செல்வாக்கையும் , ஸம்பத்தையும் விருத்தி 


செய்வார் . 


அகஸ்திய முனிவர் அருவிச்செய்த கைளதிகாரத்தில் லிங்கோத்பவ 

லக்ஷனமென்னும் பதினெட்டாவது அத்யாயம் முற்றும் 


[ ? 


1 வாகொ நவி சொயாய : ! 


சுய உாரலாஹணடி ! 


உாரஸ. ரவமண பாவ வொயொவபூக்ஷ தெ 


Zயநா ! 


பத்தொன்பதாவது அத்யாயம் 


தாரு சங்க்ரஹணம் 


404 . குலத்திற்கும் ப்ரதிமைகளுக்கும் தகுதியான 
மரவகைகள் சொல்லப்படுகின்றன . 


வந ந வவக வலாறு . வருவாயா | சயச | 
2ு க 0 வஉக. ெெவவயங்க வெவணபூகம் 
லொவேஜது உதெ தெ ராஜாவொவொயொ8 | 

404-105 . சந்தன மரம் , சம்பகமரம் , சாலம் என்னும் 
மராமரம் , கதிரம் என்னும் கருங்காலி , சிம்சுபா என்னும் 
அசோகமரம் , திந்துகம் என்னும் தும்பிலிக்காய் மரம் 
அல்லது பனிச்சி மரம் , சிரீஷம் என்னும் வாகை மரம் , 
ஸோமம் என்னும் மரம் , ராஜா தனம் 

என்னும் 
பழமுண்ணிப்பாலை மரம் , மதுகம் என்னும் இலுப்பைமரம் , 
பத்மகம் , தன் வகம் என்னும் மரங்கள் , சப்தபர்ணம் 
என்னும் ஏழிலைப்பாலைமரம் , ஸோமவல்கம் என்னும் 
வெண்கருங்காலி மரம் , ஆகியவை எல்லாவகை சூலங் 
களுக்கும் ப்ரதிமைகளுக்கும் ற்றவை . 

சூலம் என்பது சுதை ( நற்சாந்து ) யினால் அமைக்கப்பட 
வேண்டிய பிம்பங்களுக்கு ஆதாரமாக உள்ளே வைக்கப்படும் 
மரத்தினாலாகிய தேகத்தின் எலும்புக்கூடு போன்ற அமைப்பு . 


வணகொ நவியொயதாய : | 


117 


Mon J209 ] 


ரொஜூ தளா : ஹி.மூவாரா வ.தா : | 

ஜவாராநதாஹா க்ஷவலாராஜ யே ) are || 
2.தி பாவா பயிரநா ஜீண வண . 18 

வளகொடராஃ 
ஊஹாலவெலாயுஷாய வதிதுவ வா ! 


வணஷஸ ரா பவரணா வலலஜிகா ) 
சுவஷவருவணடார வாதா நிஹ : யோ | சய்அ ! 
சுவாகா ஜீணபாதாணா நா நாவலூவாமாணாயா 
வலவனுயாக திவஜீ கவணாஜாவாவைபட தாம் சயகூர் 
வெவானய ஸஹாெெவது வயிஜா தால் 
ரொமாவாலயகா: ஷணாராதா ) 

ஓறாம் சாகய 


UT நமாம் 


406-410 . உத்தமமான பூமியில் உண்டானவையும் , 
பசையும் வலிமையுமுள்ளவைகளுமான 

மரங்கள் மிகவும் 
தகுதியுள்ளவை . குறுக்கு நெடுக்காக புதர் போன்ற நார்ப் 
பற்று உள்ள மரங்கள் தகுதியற்றவை , வரண்ட தன்மை 
யுள்ளவை மத்தியமம் . இரண்டு மூன்று கிகளே உள்ள 
மரங்களும் , மொட்டையாக உள்ள மரங்களும் , இலைகள் 
காய்ந்த மரங்களும் , பொந்துள்ள மரங்களும் , வெள்ளத்தில் 
அடிபட்டுக்காய்ந்த மரங்களும் , பிளவுபட்ட மரங்களும் , 
தானாகவே கீழே விழுந்த மரங்களும் , புழு வண்டு முதலிய 
வைகளால் துளை செய்யப்பட்ட மரங்களும் , வெட்டுக்காயம் 
பட்ட மரங்களும் , தேள் முதலிய விஷ ஜந்துக்கள் உள்ள 
மரங்களும் , இலை புஷ்பங்கள் இல்லாத மரங்களும் , காற்றில் 
சேதமடைந்த மரங்களும் , இடிவிழுந்த மரங்களும் , பக்குவ 
நிலையடையாத மரங்களும் . அதிக வயதான மரங்களும் , 


118 


விஸாயிகாரை 


[ உா 


மிகவும் இள மரங்களும் , அநேக பக்ஷிகளுக்கு இருப்பிட 
மாகவுள்ள மரங்களும் , வளைவுகளுள்ள மரங்களும் , புற்றுக் 
களுக் கடியில் உள்ள மரங்களும் , சண்டாளர்கள் வசிக்கும் 
இடத்திலுள்ள மரங்களும் , கோயில்களில் உள்ள மரங் 
களும் , சபைகளுக்கு அருகில் உள்ள மரங்களும் , பிரயாணி 
கள் முதலி பவர்கள் தங்குவதற்காக ஏற்பட்ட இடங்களி 
லுள்ள மரங்களும் , பாட்டைகளிலுள்ள மரங்களும் , 
மயானத்திலுள்ள மரங்களும் , வியாதியஸ்தர்கள் வசிக்கும் 
இடங்களிலுள்ள மரங்களும் , காய்க்காத மலட்டு மரங் 
களும் தகுதியற்றவை . 


ஜூசுவஞாயே ) யாவயவலாங்தால் 
| 
வவவவலவஜா வ நவாயாகநொஹராம் || சகக | 


2 ஜவொ நிவரணாஜாதிவரெெக்ஷராவரதபாலிதாம் | 
pு நுவல காவரக்ஷா வ.த. வரக்ஷ 

ஜாவாெச சாகஉா 


ஜீணா . ஜீஹெ: கயபாக நெஷ தெ 


த நவவிகா 


சுபமான 


411-413 . 

படங்களில் உண்டான மரங் 
களும் , நடுத்தர வயதுள்ளவைகளும் , புஷ்பங்களும் தளிர் 
களும் நிறைந்தவைகளும் , அடர்ந்த நிழல் உடையவைகளும் , 
நேரானவைகளும் , காயமில்லாதவைகளும் , நல்ல ஜாதி 
விருக்ஷங்களால் சூழப்பட்டவைகளும் , ஆண் , பெண் , 
நபும்சகம் என்ற மூவகை ஜாதி மரங்களும் தகுதியானவை . 
இவைகளுள் ஆண் ஜாதி மரங்கள் ஆண் உருவங்களுக்கும் 
பெண் மரங்கள் பெண் உருவங்களுக்கும் ஏற்றவை . ஆண் 
உருவங்களுக்கு பெண் , நபும்சக ஜாதி மரங்களையும் 


வனகொ நவில்பொயஜாயா ! 


119 


ரஹண்டி] 
உபயோகிக்கலாம் . பெண் உருவங்களுக்கு நபும்ஸக ஜாதி 
மரங்களை உபயோகிக்கக்கூடாது . 


Uுவக்ஷ.நக்ஷத , ஹூதெ- காணாமிதெ !! 


ஹொ ெந வாநந ஸமாஹாவாய PTE : | 
வா நஷத ஜவெவரக்ஷ திர gy : க்ஷயெசு || 
r ரதொயஹவ. ரெடி.. சொணித வலு) 

வெச 


413-415 . சுபமான பக்ஷம் , நக்ஷத்திரம் , முகூர்த்தம் , 
கரணம் இவைகள் கூடிய நல்ல வேளையில் தேவதைகளுக் 
கான ஹோமங்களும் , பூதபைசாசங்களுக்குப் பலிதானங் 
களும் செய்துவிட்டு ஆசாரியனும் சிற்பியும் சேர்ந்து 
மரத்தினடிக்குச் சென்று * வனஸ்பதி என்னும் பரத்தைப் 
பற்றிய மந்திரத்தை ஜபிக்கவேண்டும் . ஜபித்துவிட்டு மரத்தி 
னடியில் மூன்று இடங்களில் வெட்டிப்பார்க்க வேண்டும் . 
பால் போல நீர் கசிந்தால் மிகவும் உத்தமம் . ரத்தம் போல் 
நீர் கசிந்தால் அது அசுபம் . 
வவ -30 வ J க்ஷவ, ஜாவா வாக்ஷிணவடிகடி 
ஜாவா வவொதா நொடி .. வத நா நா ) 

விஷதொ 


415-416. மரத்திற்கு முகம் கிழக்கே என்பதை 
அறிந்து கொண்டு பின்புறம் , வலது புறம் , இடதுபுறம் 
இவற்றையும் தெரிந்து கொள்ளவேண்டும் . வடக்கேயும் 
தெற்கேயும் வெட்டிய மரம் விழுந்தால் நல்லது . மற்ற 
திக்குகளில் விழக்கூடாது 
அஜுஜூரஹ வழாஜாவாவொஜ - வடி |சகசு !! 
S - 91 


120 


வகாையிகாரெ 


( 
சுரவா வெடநாடி ) ஷாஜாMB தடி 
கெட வாவி வுயெ வொயெசு கக கணவெ. 


வாறுகெயாயயிவா து சூஷ. நெக்ஷயெதாக 

416-118 . - நல்ல மரமாக வெட்டிப் பிறது அதன் கிளை 
களைக் கழிக்கவேண்டும் . அதன் பிறகு அதை நிமிர்க்க 
வேண்டிய இடங்களில் நிமிர்க்க வேண்டும் . அதன் பிறகு 
அதை வள் திரம் போர்த்திப் புஷ்பமாலை போட்டு வண்டி 
யிலோ அல்லது ஆட்கள் தோளிலோ வேலை செய்ய 

மண்டபத்திற்குக் கொண்டுவந்து 
கிடத்தவேண்டும் . அது நன்றாகக்காயும் நாள் வரையில் 
கவனித்து வரவேண்டும் . 


வேண்டிய 


மணலில் 


UT று க்ஷண்டி|| 


கஜொவாஜு பூத ஐ நா நிஜித கழுயெசு |சகஅ 
யயா வெராஐதீவ_ த தயா ரிவாயத் தேடி 
உயெ ) - தசவராண மாச வத பாமக 

விவரத , சககூ 


சூலல க்ஷணம் . 


418- 113 அங்க உபாங்க , * ப்ரத்யங்கங்களின் அளவு 
களை நிச்சயித்துச் சூலத்தைத் தயார் செய்யவேண்டும் . 
உடம்பின் நீளம் எவ்வளவோ அவ்வளவு சூலத்தின் நீளம் 
இருக்கவேண்டும் . சூலத்தின் மத்தியில் உடம்பின் அகலத் 
திற்கு நாலில் ஒன்று ( 1 ) அகலம் இருக்கவேண்டும் . 

தலை , உடம்பு கைகள் , கால்கள் இவை அங்கங்கள் . இந்த 
ஒவ்வொரு அங்கத்திலுமுள்ள உறுப்புக்கள் உபாங்கங்கள் , 
அங்கங்களுக்கு இடையேயுள்ள பகுதிகள் ப்ரத்யங்கங்கள் . 


* 


வனகொ நவி பெயாயாயா 


121 


க்ஷணடி ) 


வஉண த்த தடயபாஷாகஹீநகம் 
வதானாஷவரதாஜி : நாலு த தானுகழ 
ஹிகாதவிை வாஷானு செஷ வ J Ma வரசு 
வனவ . வா வலவே J த . வா ஹார UTTO . ஆயொஜயெசு || 

419-121 . அதன் நுனியில் அகலம் ! குறைவாக 
இருக்க வேண்டும் . அதில் மேட்ரம் முதல் நாபி வரையில் 
நாற்பட்டையாகவும் , நாபி முதல் ஹிக்கா வரை எட்டுப் 
பட்டையாவும் பாக்கி உருளையாகவும் இருக்க வேண்டும் . 
சைவபேரங்களுக்கு வம்சதண்டம் 

முழுவதும் 
உருளையாகவும் இருக்கலாம் . 


அல்லது 


வாஹுவய தவிலான துலாெெமஹீநகடி 
வக்ஷொஉணாயத தவம ) வதுவாெெமகவிலாடி 


வேண்டிய 


கஜஜயிகதான O வா தஸாய_0 வஹ தயா | 
கடிதார வனாஹீ நு கடிடிணகடி 
தவாய தடிய த த வபஜஷ தெ ||சஉங | 
422-423 . வம்சதண்டத்தில் வைத்துப் பொருத்த 

வக்ஷோ தண்டம் ( ம ர்புதண்டம் ) இரண்டு 
புஜங்களின் வெளி எல்லை வரையுள்ள அகலத்தில் ஐந்தில் 
ஒன்று ( 1/5 ) குறைவான நீளம் உள்ளதாக இருக்க வேண்டும் . 
அந்த தண்டத்தின் அகலம் நீளத்தில் ஐந்தில் ஒன்று இருக்க 
வேண்டும் . அல்லது அதைக்காட்டிலும் 1 அங்குலம் 
அதிகமாகவும் இருக்கலாம் . அந்தத் தண்டத்தின் கனம் 
அகலத்தில் பாதி . 

என்னும் இடுப்புத் 
காசியபீயத்திலும் சில்பரத்னத்திலும் வக்ஷோதண்டத் 
தின் நீளம் 32 அங் . அகலம் 6 அல்லது 7 அங்குலம் என்று 
கொல்லப்பட்டிருக்கிறது . 


. 


கடிதண்டம் 


122 


லகளாயிகாசெ 


( 


தண்டம் இடுப்பின் அகலத்தில் ஐந்தில் ஒன்று ( 1/5 ) குறை 
வான நீளமுள்ளதாக இருக்கவேண்டும். 5 நீளத்தில் பாதி 
அதன் அகலமாகும் . அதன் கனம் அதில் பாதி . 
வக்ஷொ உணெ கட்டிணெ வாயாதெு 2 வாரதயொ: | 

ஐமெகாஜுஜாயாதே தவகலிவாங்தடி | சஉச ! 
விவதஷஷ ஜொஉணரிவாஸயொ மகாவரசு | 

424-425 . வக்ஷே T தண்டத்திலும் கடிதண்டத்திலும் 
நீளத்தின் இருபுறத்திலும் இரண்டங்குலம் நீளம் , ஒரு 
அங்குலம் அகலமுள்ள வாய்களுள்ள சிகைகள் அமைக்கப் 
படவேண்டும் . வக்ஷே தண்டத்தில் 2 , 4 , 6 , 8 கைகளை 
யுடைய உருவங்களுக்காக அந்தக்கைகளின் சிகைகளைச் 
சேர்ப்பதற்காக அத்தனை சிகைகளும் உண்டாக்கிக் கை 
களின் தண்டங்களைச் சேர்க்கவேண்டும் . ( அதேவிதமாகக் 
கடிதண்டத்திலும் , தொடைகளின் தண்டங்களைச் சேர்ப் 
பதற்காக சிகைகளை அமைக்கவேண்டும் ) 
ஹிதாயா இ ) வாயஜாச வக்ஷாஉண ) ஸிகேடி | 
நாஹொ வவாஜுவாயஜாச கழிஉணவிதில - வெசு | 

425-426 . வக்ஷோ தண்டத்தை ஹிக்கை ( நெஞ்சுக் 
குழி ) க்கு 2 அங்குலம் கீழே பொருத்தவேண்டும் . நாபிக்கு 
ஐந்து அங்குலம் கீழே கடிதண்ட த்தைப் பொருத்த 
வேண்டும் . 


கபிடிணெயிவாகாயடா குஜாதாவலா நகடி | 
ஊவாநாஉதொஷா சூராவாயாஷதெ | 

8 கடிதண்டத்தின் நீளம் 16 அங் . அகலம் 8 அங் . கனம் 
4 அங் . என்றும் ஷை நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது . 


வணகொ நவிபெயாயஜாய : | 


123 


நாக்ஷண ] 


426-427 . கடிதண்டத்தில் 3 அங்குலம் நீளமுள்ள 
சிகைகளை உண்டாக்கவேண்டும் . துடையின் நீளத்தைக் 
காட்டிலும் 8 அங்குலம் ஊருதண்டத்தில் சேர்த்துக் 
கொள்ள வேண்டும் . இந்த 8 அங்கலத்தை ஏற்றிப் 
பொருத்தவேண்டும் . 
ஷா நெகெ வா ? யாயா 2 . வver நகெ ஒவெசு ! 
த.நய ) ஷிர சுரவா கபடிணரிவா வயொஃ | 

427-128 . ஊருதண்டத்தின் நீளம் நின்ற வடிவத் 
திற்த எவ் வளவு நீளமா அதே மீளம் உட்கார்ந்த வடிவத் 
திற்தம் சரியாகும் . கடி தண்டத்தின் இரு சிகைகளின் 
மத்தியிலும் தளைகள் செய்து ஊருதண்ட சிகையிரண்டை 
யும் சேர்க்கவேண்டும் . 


ஜா நகெ ஜா 2 ந து ஸஸாலிவபாவியீயதெ || 


ஜா ந er நா வியாலுஜ ) வொரஜா உயொரவி | 
சூராவ ) காயெணவய ெெவவ பலிவாங்தடி 
ஐ.வாஉண தெஜா . த சூரொெெவவ வ.யொஜ 

யெச | 
ஊர ( தாா ) தி . ஜாெெமக ஊரஉணவிலாறுகடி | 
வாஹீ ந . தடிமெ து ஜ.வா200 தயா ஒவெசு | 
ததிலாெெமகஹீ ந O வாச ஐ.வா தருஉணகடி 1 
கஞாயிக விலான தழாயாக திரவாடியகE | 
விலூாம . தஉைணா வ ஷய யே ) 291 


4 : 8-432 நின்ற நிலையில் முழங்கால் முட்டை ஊரு 
தண்டமும் , ஜங்காதண்டமும் சேரவேண்டிய சந்தி யாக 


124 


வாகாையிகாரெ 


( UT 


அமைத்துக் கொள்ள வேண்டும் . முழங்கால் முட்டின் 
நீளத்தை இரண்டு பாகம் பண்ணி ஊருதண்டம் , ஜங்கா 
தண்டம் இரண்டையும் அதில் பொருத்தக்கூடிய வகையில் 
சிகைகளை இரண்டு பக்கத்திலும் அமைக்கவேண்டும் . 
அல்லது ஜங்காதண்டத்தை முழங்கால் முட்டில் ஏற்றிப் 
பொருத்தவேண்டும் . ஊருதண்டத்தின் அகலம் பிம்பத் 
தின் ஊருமத்தியத்தின் அகலத்தில் 13 பங்கு இருக்க 
வேண்டும் . ஊருதண்டத்தின் நுனியின் அகலம் 1 பங்கு 
குறைந்திருக்கவேண்டும் . ஜங்கா தண்டத்தின் மூலமும் 
அப்படியே . ஜங்கா தண்டத்தின் நுனி அகலம் ஜங்கா 
மூலத்தைவிட 13 பாகம் குறைவாக இருக்கவேண்டும் . 
பாதத்திற்காக ஏற்பட்ட தண்டம் ஜங்கையின் நுனியைக் 
காட்டிலும் ஒரு அங்குலம் அகலமும் , பாதத்தின் நீளத் 
தில் - பங்கு நீளமும் உ.டையதாக இருக்க வேண்டும் . பாத 
தண்டத்தின் நுனி பாதத்தின் நுனியின் மூன்றில் இரண்டு 
பங்கு இருப்பதோடு அதன் மத்தி அழகான கரவு சரிவுடன் 
அமைக்கப்படவேண்டும் . 


வா @ விமான து குலெெபாக உணவிலாடி 
சு ( வ ) சூ- ஹீ ந O வாக ஆகொஷ 

தெயெவவ || சஙங || 


சுயyாஜுறாயிக வாவி கொஷா 

தடிய கடி | 
ஜா வசுக வா வாஹுவூகொஷ சூரொவ 

யெசு அயடி | சநச || 


433-434 . பாஹு ( புஜ) தண்டத்தின் அகலம் பா ஹு 
மூலத்தின் ( புஜத்தின் அடிப்பக்கம் ) அகலத்தில் 13 இருக்க 


வளகொநவில்பொயராய 


125 


ஓக்ஷணடி ) 


வேண்டும் . இதைவிட அந்கத் கண்டத்தின் நுனிப்பக்கத் 
தின் அகலம் 13 குறைந்திருக்க வேண்டும் . முன்னங்கையின் 
மூலத்தின் அகலமும் அதுவே . அல்லது 14 அங்குலம் 
அதிகமிருக்கலாம் . முன்னங்கையின் நுனியின் அகலம் 
அதில் பாதி . முழங்கால் முட்டைப் போலவே முழங்கை 
முட்டிலும் புஜத்தையும் முன்னங்கையையும் ஏற்றிப் 
பொருத்தவேண்டும் . 
வார - உண 2 ய வாயொவ_ UM ) யொஜயெசு | 
தெயெவ வரஷாநெ த யொஜயெச VO 

க 2பணி || சநரு ! 


435. வம்ச தண்டத்திற்கு இருபுறத்திலும் பார்ச்வ 
தண்டங்கள் என்ற உடப்பின் பக்கங்களுக்கான தண்டங் 
கள் சேர்க்கப்படவேண்டும் . இவ் விதமாகவே புருஷ 
மானத்திற்கான சூலத்தை அமைக்கவேண்டும் . 
உயொகாதி , வாமெகா யெ ) உண ) விலாடி 
தீணா ு வக்ஷாஉண ) வாயா 2. வா 

உணயொஃ || சஙகா ! 
வா வாய [ ந வாகீ நபெஷ . 

தஉய - கடி ) 
தா தடிய_0 வஹாலிவா வவ - வாவரச || 


என்னும் 


அகலம் 


436-437 . ஸ்திரீபிம்பங்களுக்கான வம்ச தண்டம் 
மத்ய தண்டத்தின் 

மத்யோ தரத் 
( உடம்பின் நடுப்பாகம் )தின் அகலத்தில் 1 பங்கு . வக்ஷோ 
தண்டத்தின் நீளம் பாஹுமூலத்தில் பாதி குறைத்துக் 
கொள்ளவேண்டும் . பார்ச்வதண்டங்களின் 

நீளமும் 
அப்படியே குறைந்திருக்கவேண்டும் . வக்ஷோதண்டத்தின் 


126 


ஸகலாயிகார 


( 


அகலம் அப்படிக்குறைக்கப்பட்ட நீளத்தில் பங்கு . அதன் 
கனம் அகலத்தில் 1 பங்கு , சிகை முதலியவைகள் புருஷ 
பிம்பங்களுக்குச் சொன்னபடி அமைத்துக் கொள்ளவும் . 


வவாலொ நகட்தாரர் கடிஉணாயத0 8.தடி ! 
பெஷ வவொகவகலவ_ சு நாநகாது 

ஸாவரொசு || சஙஅ || 


1 


438 ) 

கடிதண்டம் என்றும் இடுப்பிற்கான தண்டம் 
இடுப்பின் அகலத்தில் 1/5 பங்கு குறைவாக இருக்க 
வேண்டும் . மற்ற அமைப்புகள் புருஷபிம்பத்திற்குச் 
சொல்லப்பட்டபடி அமைத்துக்கொள்ளவும் . 


ஹஜுவாஉதறாஜொக தாவேசூண யொஜயெசு | 
ஷா நக ெெஜகெUTV . சூல ந e ஷாயை , 
வணிலொ ெெவவ உணகவவொ லாயிகெ | 
தியதெ வா ஹஜெஜெஹெ கெையடிவ மூகாவிகாது ! 

438-399. கைகால் தலங்களை ( உள்ளங்கைகளையும் 
உள்ளங்கால்களையும் ) அதன தனிடத்தில் செப்புப்பட்டத் 
தினால் சேர்க்கவேண்டும் . தேவர்கள் பிம்பங்களில் நிற்கும் 
மிலை சிறந்தது . மானிட பிம்பங்களில் உட்கார்ந்த நிலை 
சிறந்தது . ப்ருஹ்மா முதலிய பிம்பங்களைப் பிரதிஷ்டை 
செய்யும் இடம் ஸ்தண்டிலமாகவோ ( 49 வாஸ்து பதங்களை 
யுடையது ) மண்டூகபதமாக வோ ( 64 வாஸ்துபதங்களை 
யுடையது ) பரமசாயிகமாகவாவது ( 81 வாஸ்துபதங்களை 
யுடையது ) த்ரியு தமாகவாவது ( 289 வாஸ்துபதங்களை 
யுடையது ) இருக்கலாம் . 
யொம ஜாவயெX0தஜாசு ... 

| 


வணகொநவி பெயாயாயா 


121 


க்ஷணழ] 


வை பூமெல பரிஜாவாயெபா நிஜதை சூ.கெண | சசக ! 
உதாம ெகாையிகாரெ உா:ுவிம, ஹண நாக 

வணகொ நவிரெலாயதாய : | 


441. சூலத்தை அதற் தரிய ஸ்தானத்தில் ஸ்தாபித்து 
அதற்த வாஸனைச்சாந்துகள் சாத்தி விட்டுப் பிறகு சில்பா 
சாரியர் வெளியே வரவேண்டும் . 


இவ்வாருக அகஸ்திய மகவு அருளிச்செய்த கைளதிகாரத்தில் 
தாடு லங்கிரஹ லக்ஷணமென்னும் பத்தொன்பதாவது 

அத்யாயம் முற்றும் 


[ ஜு 


| வி.செசாயாயஃ || 


சுய ஜவ .நடி 
வெஉதிரலாெெமகவஸுதிரஹாமா: 
ஸ்ரீவெஷக பூ Y | 
2. த ஸஜதாஸ வ யாத 

ஜெண ஜாமெ தக்ஷணெ-8 | 
கரதொகு ஜெவ . தௌாஜ யுக 
வவெத க்ஷள 20 ஹி வலடி ! 


இருபதாவது அத்யாயம் 
ரஜ்ஜுபந்தனம் 


412. இனி ரஜ்ஜுபந்தனம் என்னும் நூல் சுற்றுதல் 
விவரிக்கப்படுகிறது . அதற்குமுன் சூலத்துக்கு பிசின் 
கலந்த பூச்சுப் பூசவேண்டும் . அதைத் தயாரிக்கும் முறை 
வருமாறு : - ஸ்ரீவேஷ்டகம் என்னும் திருவேட்டம் பிசின் 
3 பங்கு , குந்துருக்கம் பிசின் 3 பங்கு , குங்கிலியம் 5 பங்கு , 
வெல்லம் 1 பங்கு , ஸர்ஜரஸம் என்னும் ஸால விருக்ஷத்தின் 
( மராமரத்தின் ) பிசின் 8 பங்கு , தாது அதாவது உலோக 
சத்துள்ள வர்ணப்பொடி 3 பங்கு , இவைகளை நன்றாகப் 
பொடி செய்து இவற்றுடன் நெய் , எண்ணெய் , தேன் 
இவை சேர்த்துச் சூடு செய்து சூலத்தின் பேரில் பூச 
வேண்டும் . அதன் மேல் ரஜ்ஜுபந்தம் செய்யவேண்டும் . 

* ஸுதையினால் செய்யப்படும் பிம்பத்தின் பருமனை 
16 கூறு செய்தால் 4 கூறு சூலம் , 1 கூறு பிசின் பூச்சு , 7 கூறு 
ரஜ்ஜுபந்தம் . யவை வர்ணப் பூச்சு இருக்கவேண்டும் என்று 
ப்ராஹ்மீயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது . 

( ப்ராஹ்மீயம் - அத் . 22 சு . 3 ) 


விபெலாயதாய் | 


129 


வால்நடி ) 


ஜுவதொ வக்ஷெ ) வடிவகவ 2 வசு !! 
நாவிடியொ தடிய ஷா : நாக வெஷான் 

யை மா | 
ஷுஜா உக்ஷிணெ வாகெ விஜஷா வ . நாநீ | 
வளதெ வவயவாலாரெ திரவதியுதாஜுஜி: | 
வளஷா நாலிசூயாணா த யொமொ யே மெ 

வாவெக | 
வனகாகாரெண 8 போது தியஈ நாஜி 

தக்ஷிண | 
443-416 ரஜ்ஜுபந்தனம் என்பது உடம்பிலுள்ள 
நாடிகள் போகும் மார்க்கத்தில் நூல் கயிற்றால் சூலத்தின் 
பேரில் சுற்றுவதாகும் . அந்த நாடிகளின் விபரம் முதலில் 
சொல்லப்படுகிறது . 

நாடிகள் தாமரைக் கிழங்கிலிருந்து 
தண்டுகள் கிளம்புவதுபோல் நாபியிலிருந்து கிளம்பு 
கின்றன . அவைகளுள் மத்தியில் கிளம்புவது 

ஸும்கை 
நாடி , அதையே தமிழில் சுழிமுனை என்பார்கள் . அதற்கு 
வலது புறத்திலும் இடது புறத்திலும் பிங்களை இடை 
என்கிற இரண்டு நாடிகள் கிளம்புகின்றன . இவைகளுக்கு 
சூரிய நாடி , சந்திர நாடி என்றும் பெயர் உண்டு . இந்த 
மூன்று நாடிகளின் ஸ்தானத்தில் சுற்ற வேண்டிய நூல் 
கயிறு மூன்று திரி உள்ளதாகவும் அகலத்தில் 5 யவை 
உள்ளதாகவும் இருக்கவேண்டும் . இந்த மூன்று நாடிகளும் 
புருவ மத்தியில் ஒன்று சேரும் . இவை தலைவரையில் 
ஒழுங்காகச் செல்லவேண்டும் . இனி நாபியில் குறுக்காகப் 
பிரதக்ஷிணமாகச் சுற்றப்படவேண்டிய நாடிகள் சொல்லப் 


படுகின்றன . 


நெஞாத தகு மாகாரீ ஹஷிஜிஜா தயா கரா | 


130 


விகளாயிகானெ 


[ * ] 


ஷா உக்ஷிண கணபாதெ வாகேணெ , வயலி | 
யவகுயவியாழுந் க்ஷிணாவரதாஜ் நா |சசஎ 
தியதா வது நாடா கயொ மதாதியாவெச | 
கருவஷா வ செயராதெ ஜாதெவ குஹூ 

ஹவெசு |சசஅ 
நாவியோத " தநுயெ ) பாவி நீ அதயபூவா | 
திரவதீ வ சூயாணா த யொமொ நாலெ 

உலாஜுடி| சசகூ || 
446-49 கண் வரையில் காந்தாரி நாடியும் , கையில் 
ஹஸ்திஜிஹ்வா என்னும் நாடியும் , வலது காது வரையில் 
பூஷா என்னும் நாடியும் , இடது 

காது வரையில் 
பயஸ்விநீ என்னும் நாடியும் செல்லுகின்றன . குறுக்காகச் 
செல்லும் இந்த 4 நாடிகளின் ஸ்தானத்தில் 3 யவை அகல 
முள்ள நூல் கயிற்றால் வலதுபுறமாகச் சுற்ற வேண்டும் . 
மற்ற 3 நாடிகள் நாபியிலி நந்து கீழே செல்லுகின் றன . 
அலம்புஷா என்னும் நாடி மேட்ரம் வரையிலும் குஹூ 
என்னும் நாடி 

கணுக்கால் வரையிலும் , இவைகள் 
இரண்டுக்கும் மத்தியில் சங்கினி என்னும் நாடியும் 
செல்லுகின்றன . இந்த மூன்று நாடிகளின் ஸ்தானத்தில் 
மூன்று திரியுள்ளதும் 4 

அகலமுள்ளதுமான 
கயிற்றினால் சுற்றி நாபிக்கு 10 அங்குல தூரத்தில் கொண்டு 
வந்து சேர்க்கவேண்டும் . 1 

* .சிவ தீதி பயிஓா தாகர | 
1. • சில்பரத்னம் என்னும் நூலில் நாடிகளின் போக்கு 
அடியிற்கண்டவாறு கூறப்பட்டிருக்கிறது ; 

மூலாதாரத்திலிருந்து ஸுஷும்னா. இடா பிங்களா . 
என்னும் 3 நாடிகளும் உயரச்சென்று புருவ மத்தியில் ஒன்று 


யவை 


விபெலாயதாய | 


191 


நைடி ) 


சேர்ந்து நேரே தலைக்குச் செல்லுகின்றன . அங்கிருந்து 7 கிளை 
களான பூஷா , அலம்புஷா , காந்தாரி , ஹஸ்திஜி.ஹ்வா , யசஸ்வினி 
தஹூ , சங்கினி, என்பவை பிரிந்து இடது காது . வலது 
காது முதலிய 7 இடங்களுக்குச் செல்லுகின்றன இவை தவிர 
ஷை 3 நாடிகள் கிளம்புகிற மூலாதாரத்துக்கு சமீபமான 
மேட்ர மூலத்திலிருந்து 18 நாடிகள் கிளம்புகின்றன . இவை 
களுள் 8 நாடிகள் மேலே கிளம்பி தோள் வரையில் சென்று 
இரண்டு பக்கங்களிலும் மும்மூன்றாகப் பிரிந்து வலது 
தோளுக்கு மூன்றும் , இடது தோளுக்கு 3 மாகச் செல்கின்றன . 
இப்படிச் செல்லும் நாடிகள் தோளில் ஒன்றுசேர்ந்து அவற்றி 
லிருந்து 8 , 8. நாடிகள் கிளம்பி கைகளில் செல்லுகின்றன . 
மேட்ர மூலத்திலிருந்து கிளம்பும் மற்ற 12 நாடிகள் அவ்வாறாக 
பிரிந்து வலக்கால் 

இடக்கால் 

வரையிலும் 
செல்லுகின்றன . இவை நளகா என்னும் முன்னங்கால் கீழ் 
பகுதியில் வலது புறமாகச் சுற்றிக் கீழே இறங்குகின்றன . 

சில்பரத்னம் . உத்தர பாகம் அத் . 28. சு . 14-37 . 


ஜுவ த து நாளை விஜாக ஜாயாக 

தயொயமா : ! 
ஷ er யேதீமா வஜாதா விமலா உக்ஷவா - மா |: செ || 
உலா ெெவ தவ வாஜா வாயா நா நாலயலொ 
Bagுவரீணாஹய --தாழா வெ திரவதி - கா : || MD || 
தஷா நாவித , யாணா த யொ ம ஐ , wே ge ஒவ்க ! 
தடியொ விறஹாஷவஉணவ ராஸ்ரிதா: || செ 
ஐயzாங V வயது. நாவெகவ வெக | 
வா யாநொ வரிறதா ஹவாலாவாவிலெதா எ 
மாலா ஹஜிஹா அவஷா அெவ யாலி நீ | 
கனஸுஷா கஹூவெ புவி நீதவியா நகா: || Mell 
மாநலாரீ ஸவ- மாத ராதா ஹஜிஜிஹாதராதகா ! 
M ஷாடிக்ஷிணகணாதா வரக்கணா யாஷி நீ ||M 


132 


காையிகாரெ 


[ 5 


சஇ 


உவ 


சுஸுஷாமெஜாதா ராதா அகஹூ 

ஒவெக || உ a !! 
தொஉள த அத நா யவதாயவ நாமிதா 
பெஷநாஃ தாயாணா து அத்யவவ நா ஓவெசு ||25 || 
உ V ணாவதி தாவவெ-3 விவதெ 3தெவ கீதி- தா : | 
வயாந நா லி கி , தய Wo Mex p கெ || உஉ !! 
தஹாலிவாக விஷால் நாயொஷாபா ரதா! | 
வியா வொஷணீ வர வாஹி நீ தெஜஸீ தயா || உரு | ! 
வாயஸீ ( வீ ) மம நீ அெவ உ நீ ரொ ? நீ தயா | 
ரவா & J 20 மீ அவ நீ அ தெயெவ அ || உச ]] 
பாராமீவணா அ ஹாரீ அபவாரிணீ | 
வாஹி நீ தாணீ வஜாதா ஜெ give ஆவா : ||உரு|| 
தாலாரா நா ஷடக்ஷிண வாஉஸ்ரீதா! 
சுதா: ஷட தயா வாவோடிஜெவ வாஸ்ரிதா: || 
சுயொவறதா விஷவா ஹவதி தா ! 
நகைாமெ . வாவரதஜீ ஷணா , தெயெகவக || 7|| 

ஷ e reme த பெஷாவ JUMp வாய்த 
சூாஹ வக்ஷடிணொஃ ததஜ வாஹு மா : || 
மற நீ உ நீ அெவ ரொஉ நீ உக்ஷிணெ கரெ 
ரவா 8J2 மீ அ வ நீ வாஸோஹுகெ || உக !! 
வாஹூ mo eாவரத , தஉம வெகவ 2 வெக | 
தடிமாஷாவா!ு உ V ணெ 22 V ணெ தயா || 
ஸாஹுஜாதலாத 

ஜாதவாது 5ு நாயொஷள வ.வாரிதா: 1 
வணகீகரதஜீ தடிமாணி மணிவாலாவரதா யயா || ங க || 


த 


வி . ரெசாயழாயா 


133 


வால்IFA நடி ] 


கயாவ @ v ) ஆயா நாப நாலிகா | 
தெலு : ஆவிஞாநா நா ஷாவாக ஹவெசு | 
விஜயாவொஷி a வரீ வாலுளீெெதஜஸீ தயா | 
வாயவமதிரெதி யரீவ நவதகா || சருக !! 
ரவதீ-2J2 . ஸ்ரீ வஹ.மீ அ தெயெவ வ 
பவாவண yா வ R ஹீ வாரி யாரிணீ || 
வாஉஹஷுெ ஸவபாஜெ ஹிதா ஹெதாம் 

வூகீதிதாஃ ||சருஙா 
( 450-453 ) முக்கியமானதாகச் சொல்லப்பட்ட தச 
தயா கரோத ஹஜெ . வெ வெ வா துரொக 
வயாந நாலயஷெவ கயெக வதிவா || ங.உ || 
தாஷநெகயா நா வ romo 1ு வஜாவர தா ! 

AM- ஸஹலராணி நாலய : வரிகீதி- தா ! [ [ xx || 
நா ? ஹிஜாவர த O U @ o p ணாசியவத , வக 1 
நாலயஜிதி க தலாகாவரதநாயிகா: || IT ! 
யவா ஷட கவரீணாஹூ ஜுஜாவாஉயெசு 291 
வாஃ நிரய வா வாயெக்ஷிணாவரத்தடி || 
ஹரகவா லாஷவது நா காரயெயா 
தவ நாஸ்து நாத கரவா யொஜ 

விஷ யா | ஙக ! 
ஜீவாநது மரகலாதக ஹி ஹஷிஜி!! 
92. 5.நலத ஜுவ o Meாஅரெக் || எ || 
உதிரதெ உதாலாமொயைக்ஷைண 

நாம் சுஷாடிபொயஜாயா | 


134 


லகளாயிகானெ 


[ 


- 


நாடிகளைத் தவிர அவைகளின் 

மூலமாகிய மேட்ர 
மூலத்திற்குக் கீழேயிருந்து 18 நாடிகள் கிளம்புகின் றன . 
அவைகளின் 

பெயர் 

வருமாறு : ( 1 ) விமலா , 
( 2 ) கோஷிணீ , ( 3 ) ப்ருத்வீ , ( 4 ) அம்பஸீ ( 5 ) தைஜஸ் , 
( 6 ) வாயவீ , ( 7 ) ககதி , ( 8 மதுரி , ( 9 ) கனபுத்ரகா , 
( 10 ) ரஸவர்த்தீ , ( 1 ம்ருதங்கீ , ( 12 ) ஸ்ரம்ஸிங் ( 13 ) சப்த 
பூர்ணா ( 14 ) ஸ்பர்சபூர்ணா, ( 15 ) ரூபபூர்ணா, ( 16 ) ரஸபூர்ணா 
( 17 ) கந்தபூர்ணா, ( 18 ) ஸுஸிம்ஹி ,, 

( 19 ) வாரிதாரிணீ . 
இவை பாதங்களிலும் கைகளிலும் எல்லா அங்கங்களிலும் 
வியாபித்து இருக்கின்றன . 


வாதெ திரயவவிஜாரா : ஆவிஞா வஹுயா ஷதாம் ) 
கலவூதில ஹ து தெஹ ஸவா: 

ஒவிவகாஃ || சருசா 
( 454 ) இவைகளின் ஸ்தாநத்தில் சுற்ற வேண்டிய 
நூல்கயிறு 3 யவை அகலமுள்ளதாக இருக்கவேண்டும் . 
நாடிகள் பல கிளைகளாகப் பிரிந்து 72000 நாடிகளாக ஆகி 
அவற்றிலிருந்து பிரிந்த நாடிகள் கணக்கற்றவையாக 
ஆகின்றன . (இவற்றைக் கூடுமான வரையில் சுற்றலாம் . ) 


கயவா ஆதிகாயா கஷாவி .திரிஷ தொ 
ஆயாந நாலிகா: வ க கெையவியநாயd ||சருரு ! 
சுய வபாஷ நாலில ம் ஆவிஞாஷாஷ நாலிகா8 | 
ெெதவெபஷலக வலவ பாஜெ கஜயெ வா z வி 

பகடி | சருசு ! 
நாசிகெஷவவாதும் , வலான ஐவொஷ ) | 
வியவளாணவிழா ஜகாவாடியெ Joly | சருள 


விபெலாயதாய : | 


135 


வால நடி ) 


ச 


ஜுவ 
வயது ம J ஹ ) T. ஸரொவயெ 

உ.வாக 
வராஜ்ஜுஹா வலையெக்ஷிணாவரதடி |சரு அ | 


62 


நாடிகள் 


பிரிந்து 


( 455-58 ) அல்லது பிரதான நாடிகளில் பத்தையும் 
மேலே சொன்ன 18 நாடிகளையும் ஆக 28 நாடிகளையும் 
ஒழுங்காக சுற்றி விட்டு நீண்டு செல்லும் 8 
ஒவ்வொன்றிலிருந்தும் எட்டெட்டு நாடிகள் 
செல்லும்படி கயிற்றைச் சுற்றலாம் . இவ் விதமாக எல்லா 
அங்கங்களிலும் கயிற்றைச் சுற்றிச் சூலத்தை ரஜ்ஜு 
பந்தனம் செய்யலாம் . முற்றின தேங்காயின் மட்டையை 
ஜலத்தில் ஊறவைத்து அதிலிருந்து நார் எடுத்து 2 யவை 
அகலத்துக்குக் கயிறு திரித்து சூலத்தின் மேல் சுற்றுவதற்கு 
உபயோகிக்க வேண்டும் . இவைகளுள் இரட்டைக் கயிறு 
கொண்டு சூலத்தில் மேலுங்கீழுமாக இறுக்கிக் கட்டிப் 
பிறகு மற்ற இடங்களில் வரும் கயிறுகளை வலது புறமாகச் 
சுற்றி இதில் இறுக்கிக் கட்ட வேண்டும் . 


ஜுஜி :வவா ஷாதோண வாயெசு | 
நாலிலாத ஹ J டியாவலாநெ யே ) நாகா | சருகூட 
வ v ஹ நாலு வெசவர் கஷவது . ஹிஜு நா | 
லகலை தவ) யெஅ ஜீவலாநாஹJAAI 
88.சூ.8.5 ஜுவால தத : குரு || 
உதாமெவெ வகளாயிகார ஜு 

விராயதாய : || 


ஸாய நா நா 


S- 10 


136 


வகளாயிகார 


( ஜுலை நழ 


( 459-60 ) கணக்குப்படி சுற்றிய நூல்களின் நுனிகளை 
முடிந்து கட்டவேண்டும் . நாபியிலிருந்து ஹ்ருதயம் வரை 
மத்திய நாடியின் ஸ்தானம் . இதில் தண்டோடு கூடிய 
தாமரை எட்டு இதழோடு இருப்பதை கயிற்றைச் சுற்றி 
உண்டாக்க வேண்டும் . அந்த ஹ்ருதயமே ஜீவஸ்தானம் . 
அந்த இடத்தில் மூலமந்திரத்தை த்யானம் செய்து ரஜ்ஜு 
பந்தனம் செய்ய வேண்டும் 


இவ்வாருக அகஸ்திய மஹரிஷி அருளிச்செய்த கைலாதிகாம் 
என்னும் சிற்ப நூலில் ( ஜ்ஜு பந்தனம் என்னும் 20 - வது 

அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


உரசலை ஓார ] 


|| சுய வாகவி பொயாயஃ || 


J சுலஷாரஃ || 


ஆரசலவானாநது வக்ஷ தெவியி நா நா | 
புலபொது ஜெ ) வாய : ஓவலாதொயமெ சசுக !! 
வாண தீய - நதீய கெ விபூகாயா விபெஷதம் 
கடாகெ ெெவவ ரஜெ . ஜெத, வாதாகோ 
J வா வீதாக வா உாஹ ஞால யெச 

வ | 
வாகு- இலவே.கவலொஷம் ஐத r சிகூருவெஃ || 
வராஜு நகஷாயெஜு வ va ) க பயொஜ ) 

2 உ யெச 
விணீகரதக்ஷ யாவச விண . வ.பொஷயெசு 

வ_ந 8 || சசுச | 


தி வரும் பொஷிெெதெலொெெயதவாவி 

பொடியெசு 
ஹஜரெவாகித விண ரசவிணவ வலகுகடி 
ஜாநாஜுவெந் தஹாஹ ராஜாயஷ தெ | 
ஆண- வாண . யசுஅணயொம . 

ஆவக்ஷ தெ || சசுசு !! 
ஸிகதாாக அண Jo J ஆதம வ 

ஸயது 


138 


லகாையிகார 


[er 


39 யெதிவைனாதொயொ உபாதாஷலவகெ || 
நிக்ஷிவ யவமொய 88ாஷவீஜவ)வண- கடி 
குயவக ஜெ .ந பயொஜ ) நாவிகொவஜெந வ | 


ஜஜெ ந 22- யெசவராச தி கிரஷாஜஸயுதடி 
ஸ்ரீவெஷுராவி ஜாஷகடி | 


அெெண UY உயி.நாயக 89 யெசு கடகயொ | 
ஜாஷ . ரஜ நிவு ெெண g J UVாபெ.ந வலயுதடி ! 
2wr ரவ தெ2_ z2 ) - வழாசவதுபோக | 
கவிதவிஓ நியாஸ ணெெெவந உயெசு ! 
கதளீஹெயக வ va . ஹாரிதானஜெவ வா | 
அெெண நகராமாமொரொவநெஜயா] 
3J-திகாமவலயக சு.தண்ஹெஹெ ந e_ யெசு | 
ஸௗவண_ ராஜ த அண, யயா வாலெ ந 

ஸத, சஎங ] 


இருபத்தொன் வது அத்யாயம் . 


ம்ருத்ஸப் ஸ்காரம் 


( 481-73 ) ம்ருத்ஸம்ஸ்காரம் என்னும் மண் பூச்சு 
இனிச்சொல்லப்படுகிறது. சுத்தமான இடத்தில் மனோகர 
மான சூழ்கலையில் , உருசியுள்ள கீழ் நீரோட்டம் உள்ள 
இடத்தில் , புண்ணிய தீர்த்தம் அல்லது நதி உள்ள இடத்தில் 
அல்லது புண்ணிய நீர் ஓடையில் அல்லது தடாகத்தில் மண் 
எடுப்பது மேலானது . மண் வெண்மையாகவோ அல்லது 


வனகளி பெராயதாயா ! 


143 


MT] 


( 479-92 ) அதாவது உருவத்திற்குச் சேர்க்கவேண்டிய 
பருமனை 4 பாகம் செய்து ஒவ்வொரு பாகத்திலும் 
ஜாங்கலம் என்னும் நீர்வளமுள்ள பூமியிலிருந்து எடுத்த 
மண் 1 நூல் கனமும் , அநூபம் என்னும் வரண்ட பூமியி 
லிருந்து எடுக்கப்பட்ட மண் 2 நூல் கனமும் , இவ்விரண்டு 
விதகுணமும் சேர்ந்த மண் 3 நூல் கனமுமாசப்பூசவேண்டும் . 
இப்படிப் பூசியபிறகு பஞ்சுத்துகள் சேர்ந்த சுக்கானால் 
ஆகிய கல்பம் என்னும் பூச்சினால் பூசவேண்டும் . இதற்கு 
வேண்டிய சுக்கானை விளை நிலத்திலிருந்தும் , ஆறுகளின் 
நடுவிலிருந்தும் , குளங்கள் ஏரிகளிலிருந்தும் , உப்பு சம்பந்த 
மில்லாத நல்ல ஜலம் இருக்குமிடத்திலிருந்தும் எடுக்க 
வேண்டும் . சுக்கான் ஒரே பருமன் உள்ளதாகவும் , நன்றாகப் 
பொடி செய்யத் தகுதியான தாகவும் பெருமணலோடு 
சேர்ந்ததாகவும் இருக்கவேண்டும் . சுக்கானை எடுத்து 
நன் றாக அலம்பி நன்றாகப் பொடி செய்து அந்தப் பொடி 
யோடு கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் இவைகள் 
ஊறவைத்த ஜலத்தைக்கொண்டு உருண்டை செய்து 
உலர்த்திப் பிறகு பிசின் கலந்த நீரைச் சேர்த்துப் பிசிய 
வேண்டும் . பிசின் கலந்த நீர் மூன்று வகைப்படும் . 
பிசினுக்கு 5 மடங்கு தண்ணீர் சேர்ந்தது ஒருவகை , 512 
மடங்கு சேர்ந்தது இரண்டாவது வகை , 6 மடங்கு 
சேர்ந்தது மூன்றாவது வகை . இவைகளுக்கு முறையே 
ஸ்ருவம் , ஸ்வச்சம் . ஸைகம் என்று பெயரிட்டிருக் 
கிறார்கள் . ஸ்வச்சம் என்ற இரண்டாவது வகைப் பிசின் 
நீரை விட்டு முதலில் பிசைந்து , பிறகு ஸைகம் என்ற 
மூன்றாவதுவகை நீரால் வெண்ணெய் போல் பிசிய வேண்டும் . 
பிறகு பஞ்சுத்து 3 ள்களைச் சேர்த்து நன்றாய்ப் பிசிய 
வேண்டும் . இப்படிப் பிசைந்த மண்ணை விண்டால் 
வாழைத்தண்டை முறித்தால் நூல் கிளம்புவதுபோல் நூல் 
கிளம்பக்கூடியதாக இருக்கவேண்டும் . அவ்வகையான மண் 


144 


காையிகாரெ 


(கே.ஜாரா 


ணால் பூச்சுப் பூசவேண்டும் . ஒருமுறை பூச்சுப் பூசியபிறகு 
இரண்டாவது முறை பூசுவதற்குச் சேர்த்துக் கொள்ள 
வேண்டிய பிசின் ஜலம் 3 வகைப்படும் . அவை முறையே 
பிசினுக்கு 3 மடங்கு ஜலம் , 4 மடங்கு ஜலம் , 3 மடங்கு 
ஜலம் சேர்ந்ததாக இருக்கும் . அவைகள் சேர்த்துப் 
பூசப்படும் பூச்சுக்கு முறையே த்ருவம் , அல்பம் , அல்பா 
க்ஷரம் என்று பெயர் . ஒவ்வொரு முறையும் பூசிய பிறகு 
1 மாதம் அல்லது 1 மாதம் காயவைக்கவேண்டும் . இப்படி 
பலதடவை பூசி , நன்றாகப் பிசைந்ததும் நல்ல பிசுக்கு 
உள்ள துமான பூச்சுக்களால் மேலே பூசவேண்டும் . பிறகு 
வெள்ளைப்பூச்சுப் பூசி அங்கங்களின் 

அமைப்பு 
கணக்குப்படி அமைந்திருக்கிறதா என்பதைக் கவனிக்க 
வேண்டும் . அங்க உபாங்கங்களின் அமைப்பைப் பலவகை 
யாகக் கணக்கிட்டுப் பார்த்துத் திருத்தவேண்டிய இடங் 
களைத் திருத்திய பிறகு முன் சொன்ன முறைப்படி பிசின் 
சேர்ந்த பிசின் ஜலங்களைக்கொண்டு பிம்பத்தைச் சுற்றி 
சீலை சுற்ற வேண்டும் . அதன் மேலும் கல்பம் என்னும் 
பஞ்சுத்துகள் சேர்ந்த பூச்சைப்பூசிக் காயவைக்கவேண்டும் . 
பிறகு பிம்பத்திற்குச் செய்யவேண்டிய அலங்காரங்களைச் 
செய்ய வேண்டும் . பிறகு அங்க உபாங்கங்கள் சேர்ந் 
திருக்கும் இடங்களைக் கவனித்து இடுக்கு விடாமலும் 
பந்தங்கள் நழுவாமல் இருக்கும்படிக்கும் பூச்சுப்பூச 
வேண்டும் . அதன் மேல் வெண் நிறப் பூச்சுப்பூசவேண்டும் . 


இவ்வாருக அகஸ்திய மகரிஷி அருளிச்செய்த ஸகளாதிகாரம் என்னும் 

சில்பசாஸ்திரத்தில் மருத்ஸம்ஸ்காரம் என்னும் 

21 வது அத்தியாயம் முற்றுப்பெற்றது 


வணவரா ) 


|| சுய வாவி பொயளயம் || 


வண பூலாலா || 


க 


eுக 


சுய வண_ லலாரொ வக்ஷ தெவியி.நாயு.நா !! 
தவீதாரண . • J . ஆய . வெடிவெடிகடி 
வனெெககள் வயா லெஷன் ரெதா நா 

வயகவ Jயக || சகூகூ !! 
கதெ அவாஷாண பவஜ . பாகாஹிதடி | 
ஹரிதா அ ககுஷ ரஷசவலாரா விஹீதகடி 

ஓமறாக்ஷா - J ஷசலார மிககடி 
பலா வாஷாணஜ , ய . ராஜாவத ல வணகடி 
ஊவ . ஓழாவஷெ 0 மாசு லகரா வஹுயா 

ஒவெச 
ஜொகெ யயா தயா வண .. யொஜயெ வண . 

யொ மவிச || சகூசு || 


D 


இருபத்திரண்டாவது அத்யாயம் 

வர்ணலம் ஸ்காம் 
( 492-496 ) இனி வர்ணம் பூசும் வகை சொல்லப் 
படுகிறது . மூல வர்ணங்கள் நான்கு வகைப்படும் . அவை 
வெளுப்பு , மஞ்சள் , சிவப்பு , கறுப்பு என்பனவாம் . இவை 
ஒவ்வொன்றும் பலவகைப்படும் . முதலில் ஒவ்வொன்றிலும் 
4 வகைகள் சொல்லப்படுகின்றன . வெண்மையில் முத்து 
வெள்ளை , பாஷாண வெள்ளை , சங்கு வெள்ளை , சுக்கான் 
வெள்ளை என்று வகைகள் நான்கு . மஞ்சளில் அரிதார 
மஞ்சள் , கங்குஷ்ட மஞ்சள் , கல்மத மஞ்சள் , தான்றிக்காய் 
மஞ்சள் என்று வகை நான் த . சிவப்பில் குங்கிலயச் 


146 


லகளாயிகாளெ 


( வண 


சிவப்பு , அகருச் ( செவ்வகில் , சிவப்பு , அரக்குச்சிவப்பு , 
கல் மதச்சிவப்பு என்று வகை நான்கு . 

கறுப்பில் சியாமம் 
என்னும் கருலேக்கள் , கறுப்புப் பாஷாணக் கறுப்பு , புகைக் 
கரிக் கறுப்பு , ராஜாவர்த்தக்கல் கறுப்பு என்று வகை 4 . 
இவ்விதமாக நான்கு வகைகளும் இயற்கையிலுள்ள வர்ண 
பேதங்களாகும் . இவைகளைப் பலவகையாகச் சேர்க்கப் 
பலவித வர்ணங்கள் உண்டாகும் . உலகவியற்கையில் 
வர்ணம் எப்படி அமைந்திருக்கிறதோ அவ்வித வர்ணத்தை 
வர்ணக்கலப்பில் தேர்ந்த கலைஞன் செயற்கை வர்ணமாகத் 
தயாரித்துக் கொள்ள வேண்டும் . 
வளயெதான . அ நீறு வஹி.றும் ஜாக்ஷஜ . வி . நா | 
N.த(வி.த ) வஜ_யெஉ சு வாக்ஷ 

வாஷாணஜ . ஹிதடி || சகஎ || 


UO வஜ . வாய வாஷெஷூ வாயொம ஹி 

யொஜயெசு 


( 497-498) சங்கு முதலியவற்றைச் சுட்டுத்தயாரித்த 
ஸுதை என்னும் சுண்ணாம்புடன் அரிதாரம் , நீலப் , சாதி 
லிங்கம் , அரக்கு இவைகளைத்தவிர மற்றவைகளைச் சேர்க் 
கக்கூடாது . பாஷாணத்தைச் சேர்க்கலாம் . பந்தயோகத் 
தோடு அதாவது பிசின் ஜலத்தோடு சங்குச் சுண்ணாம்பைச் 
சேர்த்துக்கொள்ளலாம். 


வணா நா வங்யொ ம . அ கவித நியாக தயா || 
ஹிஷாத. ( ஹீ நஷைாக? )வாவி மொவு 

2 ஹிஷவ 2 - வசு | 
வளவளாவலாாலெஷு மொஹிஷஜஷதெ |சக 
உமகா வாக காஷெ E -3 தல யகக்ஷயா ஹி வா | 

பாகவ.ஹா -48, 15 . 


- 


வாகவிபெலாயதாய : | - 


139 


ஜார ] 


தாமிரவர்ணம் கலந்தோ அல்லது கருமையாகவோ அல்லது 
மஞ்சளும் சிவப்பும் கலந்தோ இருக்கலாம் . மண்ணை 
எடுத்து நீர்வற்றச் செய்து சேறாயிருக்கும் பதத்தில் அரக்கு , 
பால்மரத்தின் பட்டைச்சாறு , பால் , அல்லது பிசின் , 
கருங்காலிப்பட்டைக் கஷாயம் , மருதம்பட்டைக் கஷாயம் 
இவைகளைச் சேர்த்து இடிக்கவேண்டும் . இதை உருட்டிப் 
பூசுவதற்த யோக்கியமான பதம் வரும் வரையில் உலர்த்த 
வேண்டும் . கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் 
இவற்றை ஊறவைத்த ஜலம் சேர்த்து இடித்து மறுபடி 
உலர்த்தவேண்டும் . இந்த உண்டையில் கையை வைத்து 
அமுக்கினால் கை ரேகைகள் தெளிவாய்ப் பதியும் பக்குவமே 
பூசுவதற்கான சரியான பக்குவம் . ஒரு அங்குலம் நீளம் 
11 அங்குலம் நீளமுள்ள உருளைகளாக உருட்டவேண்டும் . 
இந்த உருளைகளோடு சூர்ணம் சேர்க்க வேண்டிய அளவு 
ஒரு படி . மணல் , கருங்கல் பொடி , சுக்கான் இவைகளோடு 
மண்ணையும் சேர்த்துக் கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக் 
காய் ஊறவைத்த ஜலத்தை வீட்டு இடித்து பத்தில் ஒரு 
பங்கு யவை என்னும் தானியப் பொடியும் 8 ல் ஒரு பங்கு 
கோதுமைப் பொடியும் , 7 ல் 1 பங்கு உளுத்தம் பொடியும் 
சேர்த்து , மூன்று வகைப் பிசின் சேர்த்து இடித்து ,, 
ஸ்ரீ வேஷ்டகம் ( திருவட்டம் பிசின் ) 3 பங்கு , குங்கிலியம் 2 
பங்கு , ஸர்ஜரஸம் என்னும் மராமரத்தின் பிசின் 8 பங்கு , 
குந்துருஷ்கம் 6 பங்கு இவைகளையும் பொடி செய்து 
சேர்த்துத் தயிர் விட்டு , சுக்கு , மிளகு , திப்பிலி சூர்ணம் 
சேர்த்து உளுத்தம் பொடி , மஞ்சள் பொடி இவை 
மண்ணில் 10 ல் 1 பாகம் சேர்த்துத் தேன் , பால் , நெய் 
விட்டு இடித்து 15ல் 1 பங்கு விளாம் பிசின் , வில்வப் பிசின் 
சேர்த்து நல்லெண்ணெயும் சேர்த்து திரிகடு சூர்ணத்திற்கு 
சமமாக அரிதாரப் பொடி சேர்த்து , சந்தனம் , கர்ப்பூரம் , 
அகரு , கோரோசனை இவைகள் மண்ணில் 30 ல் 1 பாகம் 


140 


வகாையிகாரே . 


சேர்த்து நல்லெண்ணெயோடு இடிக்கவேண்டும் , கிடைத்த 
வரையில் பொன் பொடி , வெள்ளிப் பொடி சேர்க்க 
வேண்டும் . 


ஹ 40 நட் லவ ) வழக்குஹீராவாகவாசு | 
ஜதா உஷஜொவிஷாணல) ஆய_த 3 1 


யயா ஜாலெ . .J ஹ ) லவ - மெநெ vaB .தடி 
8 யுவதிக நிஷ நெகடாவெல 29- யெசு || சஎரு ! 


திரபாகாசெபாஷணாசவழாச நாரிகெலவன . 

ந வெலசு || சஎசு | 
ஜுஜூவொஹா . ம J ஹ , ஷெ அயொஜயெசு | 
MJ50 தவ நியபாஸ் . 25.நாகதி தடி | சஎஎ ! 
ஜூவரிஷாகாஜிவ ) விதி , காலாதசெவவா | 
ஐ நா வெஷயெசுவழாச பொஷயெசுஜோஷ ) 

தசவு ந 8 || சஎஅ || 


ஜெவ ஜுவநெலாக- தி . விய வரிகனயெசு | 


( 474-79 ) ( முதலில் பூச வேண்டிய தசம்ருத் 
என்னும் 10வகை மண்ணின் சேர்க்கை சொல்லப்படுகிறது ) 
நீர்நிலை , நதி , விளை நிலம் , புற்று , நண்டுவளை , யானைக்கொம் 
பில் உள்ளது மலைமேல் உள்ளது , சமுத்திரத்தில் உள்ளது , 
கருங்கல்மேல் உள்ளது , எருதுக் கொப்பில் உள்ளது 
ஆக இந்த பத்து வகை மண்களையும் கிடைத்த வரையில் 
சேர்த்து , எல்லா வாஸனை சாமான்களையும் சேர்த்து , தேன் 
மெழுகு , சுக்கு , மிளகு , திப்பிலி மூன்றும் சேர்ந்த கஷாயம் 


கவிபெலாயதாய 


141 


விஜரா ] 


இவைகளையும் சேர்த்து இடிக்கவேண்டும் . இதை மூன்று 
நாள் அப்படியே வைத்திருந்து அதனுடன் தேங்காய்ப்பால் 
சேர்க்கவேண்டும் . கயிறு சுற்றியிருப்பதின் அடிப் 
பக்கத்தைக் கத்தரித்து அவைகளின் நுனிகளை ஒன்று 
சேர்த்து இடித்துவைத்திருக்கும் மக்கு என்னும் மண் 
மெழுகை அவற்றின் மேல் பூசி இரண்டொரு அங்குலம் 
கனத்திற்தம் மேலே பூசவேண்டும். இதன் மேலே 
கயிற்றினால் சுற்றிக் காயவைத்து அதன்மேல் 

மூங்கை 
மண்ணையும் கணக்குப்படி பூசவேண்டும் . 


ஜாமயாநலனு வெதிரதுவிய வெசு | 


ஜூஜாவமில் வூசாண தஆதராவிஹாஜிதெ | 
வாக 2 குயாெெபசு ஓவெஜிராஜெவிதொ 


பொஷ . கலெக பவாய- வதோசவஹ வஜ 
ச . காவாத ஜெ.யுத குஜாஹ J தடி ! 


வலவ ) க்ஷெதெ , நகயெ ) தடாகெ தீவி_காதர 
வ wு ஜஸயுகெ நிரஷாநாஹா || 


Me Jo S ணபுதனுாஹ ாவாக 

பஸ்ரீதடி 
க- மாஹ ) வியிவச ஆக்ஷான ) ஹிகதொவம் ! 


வணீகரதாயணெ ந திரவறொஷித 

வாரினா | 
விண கரவா து லபொஷ ) வராஹியாவ 

வாரிணா சஅச ! 


14 ) 


லகயிைகாரோ 


( yA 


நிய_ாலஸார வதுபண வனாய- ஷண 


க.க ) 


வ O A ெெவலக. நாஜா ஜன . தி.வியஷ தெ || 
வெஷயெசு வஸெகாஷா நவநீத யயா தயா | 
வழாசகாவாலவெY கரவா 

வெஷயெசு || சஅசு 1 


கடிவீ 202 வஉ ஜெய தசகஜந ஜெவயெசு | 
சூயாய வெடியேய_ ண தி வியதொயயுக | 

வாலாஜாக்ஷராதா 2 ய யே வாயஜன . தி யா | 
ஜாலகாலாய -காதண பொஷண க்ஷயெஃயம் ! 


கரவா வு நவ நகரத வெஷணீஷா வ 

வெஷயெசா 
ஓஜெ நாலிவ ) லவண -3 . ஆகாணாது ஹி 

க்ஷயெசு || ச அகூ 


வஹுவூாண லக்ஷ) கரவாஜொவாஐ 

நிணயம் 
வாசகஜஜெநெவ வடாஜா 20 ஆயொஜயெசு || 
த W -3 கலாவெவ ) பொஷ ) வழாக 

ஸுவொஷயெசு | 
200 நாயெத யெ- து 20 ஃயெஓக்ஷணாநிதடி || 
வஜாய வலிவாய கருவ நஷதெ | 
உததாமெவெ" விகாையிகார ரகவாசா நா 8 

வணகவி பொயஜாய || 


ஜாவிலொயாயா | 
வாரா ] 
ஹீஷ வா ( ஹீ நாஷா ) வாயொமெஷு 

காயெது உயொமவிச | 


. 


என்ற 


* 


(( 498-500 ) ஸுதை என்னும் சுண்ணாம்புப் பூச்சு ,, 
கல்கம் அல்லது ( கல்பம் என்னும் பஞ்சுத்துகள் 
சேர்ந்த பூச்சு , நீர்யாஸம் 

பிசின் பூச்சு இம் 
மூன்றும் பிம்பத்தின் முக்கியமான நல்ல அம்சங்கள் . 
வர்ணங்களை ஸ்திரமாகப் பதியவைக்கும் பந்தயோகம் 
என்னும் முறையில் வில்வப்பிசினையே ............ யோ 
பசுமாட்டுத் தோல் அல்லது எருமைத்தோலில் தயார் செய்த 
வச்சிரப்பசையையோ உபயோகப்படுத்தலாம் . 

இவ்வித 
மாகப் பசைகள் உபயோகப்படுத்தவேண்டிய இடங்களில் 
பசு எருமை இவை களின் தோல் முதலியவற்றால் தயா ரிககப் 
பட்ட வச்சிரப்பசையையோ ஹீமஷ்டகம் என்பதையோ 
உபயோகிக்கலாம் . 


தயாய . வெடிவெஷாய 10 வதுாUO 5ு வூயொஜ 

யெசு | 


நியபாஸவிணவுண_ வா தொய வணெஷு 

யொஜயெச | 


கஜி ( த ) வ- ஆலிவாய வஜாசவிண 

வருவ நடி 
வதயெ உத- நாஹொவெவ ணெ ஆகார 

ஸயுவெத : | 
ஜெதொவரி லவண ந வதயெசவலளயஜ . 9.Jaap || 
* இந்த இடத்தில் மூல சுலோகத்தில் ஹீஷஸதா வாவி 

கண்டிருக்கிறது . இதைப்பொருள் கொள்ளவோ 
திருத்தவோ கூடவில்லை , 


என்று 


148 


காையிகாரெ 


( வண 


வணவு 


சமா மாணா நிய" தொ தேடி | 
( 500-503 ) இப்படிப்பிசின் 

இப்படிப்பிசின் ஹீமஷ்டம் அல்லது 
வச்சிரப்பசையை உபயோகிக்கையில் 3 ) பங்கு 4 பங்கு 
4 ) பங்கு அல்லது 5 பங்கு ஜலத்தைச் சேர்த்து உபயோகிக் 
கலாம் . பிசினை உருண்டையாகவோ , பொடிபண்ணி யோ , 
ஜலத்தோடு கலந்தோ வர்ணத்தில் சேர்த்துக்கொள்ளலாம் . 
முதலில் வெள்ளை வர்ணத்தைப்பூசிப் பிறகு உருண்டையைப் 
பூசவேண்டும் . பிறகு பட்டை ச்சாறுகள் சேர்ந்த வர்ணங் 
களைக்கொண்டு பூச்சை ஆற்றிவிட வேண்டும் . முதலில் 
வெள்ளை யைப்பூசிப்பிறகு வேண்டிய வர்ணத்தைக்கொண்டு 
ஆற்றிவிடவேண்டும் . இதில் சொல்லப்படாத மற்ற 
விவரங்களை 

குருமுகமாகத் தெரிந்து கொள்ளவேண்டும் 
ஹயம வ வாறாஹாஹணவ ) வியீயதெ 
ந . தொய க்ஷதி , யவ ) வாக ஓாக்ஷ விட 

யொல வெக 
ந நொயவிவவள வாதா வபவெபஷா 

யுனாஜுளை || நளச || 
ஸவெபஷாஜெவ வணடா நா ஸௗவண_ ஷிகொ 

( 

காக) ஒவெச | 
ராஜ த . தாயேவா யொதா தெஷா யயாக , ay IP D ! 


வ த a யா ) 


சூயாநிஜமா விரண : காலாரஜ் . 
லாஹூதா வஜெத . அ காரயெஜெகயொ நிவாச ருளகா! 


உதாமழெ " களாயிகார வணவாரொ நா 8 

வாவிரொயதாய || 
இந்த சுலோகம் பிழை மலிந்திருப்பதால் திருத்திப் 
பொருள் கொள்ளக்கூடவில்லை . 


வாவில்பொயஜாயா 


149 


ரா ] 


(503-506 ) பிம்பம் முதலியவைகளுக்கு மரத்தினால் 
செய்ய வேண்டிய காரியங்களில் 

யஜமானனுடைய 
ஜாதிக்குச் சொல்லப்பட்ட மரங்களைக்கொண்டு செய்ய 
வேண்டும் . கலப்பை மரம் , நுகத்தடிமரம் , புரசமரம் இவை 
ப்ராம் ஹண ஜாதிக்கும் , ஆலமரம் க்ஷத்ரிய ஜாதிக்கும் , 
இச்சிமரம் வைசிய சூத்ர ஜாதிகளுக்கும் உரியதாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . ஆலமரம் , அரசமரம் , கலப்பை 
மரம் , நுகத்தடி மரம் இந்நான்கையும் 4 ஜாதிக்கும் பொது 

உபயோகிக்கலாம் , உலோகங்கள் உபயோகிக்க 
வேண்டிய இடங்களில் 4 ஜாதிக்கும் தங்கம் (வெண்கலம் ) 
வெள்ளி, தாமிரம் இவைகளைப் பொதுவாகவோ , முறை 
யாகவோ உபயோகிக்கலாம் . 


வாக 


இவ்வாருக அகஸ்தியர் அருளிச்செய்த ஸகளதிகாரம் என்னும் சில்ப நூலில் 
வர்ண ஸம்ஸ்காரம் என்னும் இருபத்திரண்டாவது 

அத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


இந்த அத்யாயத்தில் சுலோகங்கள் மிகவும் பிழை மலிந் 
திருக்கின்றன . பிழை மலிந்த மற்றொரு சுவடியாகிய ஸாரஸ் 
வதீயத்தைக் கொண்டு 

சில 

இடங்கள் திருத்தப்பட்டிருக் 


கின்றன . 


150 


லகளாயிகாரெ 


[6V 


11 கய சூயொவி பொயாயம் 11 


குனொக்ஷணடி ! 


பகஜா நா து வெவ - ஷா வக்ஷ தெ வாக்ஷி 

கொக்ஷண 
வதுவைவிநெலொ வா " 

JA( J மான ) 
விவஸாகவரா || நாஎ || 


சுக்ஷினொவ ந 2 ) கதவ வாவனாவ பூண்டி 

( லூகஜாவ . ந 0 ) | 
வினா நவரொலாமெ உணவெ வல20.கரதொ 
விதா நயவுகெஷாஜாவறுவல்| 
த நெய) யாக வீடுஹ pro ஹலாய - வெ வா | 
விஹ o 5ு சலெய ஹலாய 0 வா ஷஜுடி 
உய ) வீ ந . வெத ) (வடி ) வடியெ ) து 

வி . ந. வெலசு || ருகயா 
நா ( தா ) உவஜாணவரo( 8 ) நவகொணு 

கஜயெசு | 
கொடியே ) டாக ) வி.ந வெச பலிகொ 

( வெலிகொ ) த ( 8 ) || 
வராமவ ெெவங்ய . நீ காகத தயா | 
ஊளதிக லாபக ெெவவவஷராம். தெயெவ அ || 
ஆவாஜவஜ , விதெதெ உய )உக்ஷிணதொ ந வெலச | 
யாதவீஜ . ந. வெலசு வழாச கஜ.நா ஹாரி தாலுகா 


தயொவி பெர்யதாயா | 


151 


ஜொக்ஷணடி ) 


rao 2 நஜிரா வார( வீர ) நாாஷ ( பௌராஷ ) 

ெெமரிகடி 
ஜாக்ஷிக விந வா விந வெசபுஜ ஜெயகெ ! 
நீறு .( திரு )நீவார் . வயவலையாவக தயா 

( யவலஷவ ) 
re( vாரீ ) க U.(கஜுத.) வியுவ 

தயெவ ஹி | ருகரு | 


வீஜ . பேணெ ந கதவம் ( வலயக ) வி ந வெநாத 

வவ - கம் | 


(506-515 ) எல்லா வகை பிம்பங்களுக்கும் அக்ஷி 
மோக்ஷணம் என்னும் கண் திறக்கும் விதி சொல்லப் 
படுகிறது . கண் திறப்பதற்குரிய சுபதினத்திற்கு 5 அல்லது 
7 நாளைக்கு முன் கண் திறக்க வேண்டிய தேவதா பிம்பத்தை 
ஸ்தாபனம் செய்து அதற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் 
பிம்பப்பிரதிஷ்டை செய்யவேண்டிய ப்ராஸாத விமானத் 
துக்கு எதிரில் ஓர் மண்டபம் ஏற்பாடு செய்து அதற்குக் 
கொடி , தோரணம் , தொங்குமாலைகள் முதலிய அலங்காரங் 
கள் செய்து 

அதன் மத்தியில் தானியத்தினால் பீடம் 
இந்த இடத்தில் மூலசுலோகம் சுவடியில் அவனாவாண 
என்று இருக்கிறது . அரிப்பணம் என்பது அர்ச்சனம் என்னும் 
சொல்லாக இருக்கவேண்டும் 

ஊகிக்கப்பட்டது . 
அாவா என்பது ஒரு வேளை கரு என்று இருக்கலாம் 
அல்லது வகஉ என்று இருக்கலாமோ என்று நினைக்கக் 
கூடியதாக இருக்கிறது . கலசஸ்தாபனம் செய்து அர்ச்சனை 
செய்யவேண்டும் என்றோ தேவதா பிம்பத்துக்கே அர்ச்சனை 
செய்யவேண்டும் என்றோ பொருள் கொள்ளலாம் 
தோன்றுகிறது . 
S - 11 


என்று 


என்று 


152 


கொையிகாரன் 


( க்ஷி 


அமைக்கவேண்டும் . அந்தப்பீடத்தின் மீள அகலம் ஒரு 
முழம் , 11 முழம் , அல்லது 2 முழச்சதுரம் இருக்கலாம் . 
உயரம் அரைமுழம் அல்லது 6 அங்குலமிருக்கலாம் . 
அதன் மத்தியில் பிம்ப ப்ரதிஷ்டைக்காக நிர்மாணம் 
செய்யப்பட்ட பீடமாகிய பத்மபீடத்தை வைக்கவேண்டும் . 
இந்தப் பத்மபீடத்தில் ஒன்பது கோஷ்டங்கள் அல்லது 
கட்டங்கள் அமைக்கவேண்டும் . நடு கோஷ்டத்தில் சிவப்பு 
ரத்னமாகிய பத்மராகத்தை வைக்கவேண்டும் . வைடூரியம் , 
நீலம் , மரநதம் , முத்து , ஸ்படிகம் , புஷ்பராகம் , பவழம் , 
வைரம் 

இந்த மற்ற ரத்னங்களையும் மத்தியி 
லுள்ள கோஷ்டத்திற்கு வலது புறமுள்ள கோஷ்டம் 
முதலாக வரிசையாக வைக்கவேண்டும் . பிறகு அந்த 
கோஷ்டங்களில் முறையே தாதுப்பொடி , பாதரஸம் , 
ரஸாஞ்ஜனம் . அரிதாரம் , கறுப்புப்பாஷாணம் , மனோசிலை , 
சவ்வீரம் , செம்மண் , தேன் மெழுகு இவைகளை வைக்க 
வேண்டும் . மேலும் பீடத்தில் பிம்பம் வைக்கவேண்டிய 
பள்ளத்தில் இனிச்சொல்லப்பட்ட விதைகளை நட்டுவைக்க 
வேண்டும் . அவைகளாவன ; -- எள் , காட்டு நெல் , பயறு , 
புல்லரிசி , யவையரிசி , கடுகு , கறுப்பு நெல் , கொள்ளு , கம்பு 
இவைகளாகும் . இவைகளையெல்லாம் அவற்றிற்குரிய 
மந்திரங்களைச் சொல்லி வைக்கவேண்டும் . இந்த விதைகளை 
பொன்னால் செய்தோ அல்லது பொன்னைச் சேர்த்தோ 
போடவேண்டும் . 


ஈத தஹ உயொநெவ விவி தெணயாத கடி 1 
கவவொ தவீஜ . வ விந லெச வீயே கொ ! 
சூஃவா வைகுண சூவொக ஓவ நா நா ! 
வீ . வாலாவிதா கவா லா நாவிகத்( து ) 

வண கடி 


தயொவி பொயாயா 


| 


153 


சொக்ஷண ] 


மொரொவ நாவடாதொ வஜெணாஜாஉயெச 

வ ந ருக அ 


( 515-517 ) - ரத்னங்களை குறிப்பிட்ட தேவதையின் 
ஹ்ருதய மந்திரத்தை * உச்சரித்துக் கொண்டும் , தாதுக்களை 
சில்பி மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டும் , விதைகளை கவச 
மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டும் போட வேண்டும் 
பீடத்தின் நடுவில் பிம்பத்தை அதன் சில் 9 , ஹ்ருதய 
மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டு வைக்கவேண்டும் . 

( 517-18 ) பிம்பத்தைவைத்து லம்பஸுத்ரம் என்னும் 
தூக்குக்குண்டைக்கொண்டு நிமிர்ந்து நேராக இருப்பதைச் 
பார்த்துப் பிறகு அஷ்டபந்தனத்தினால் கெட்டித்தப்பிறத 
ஹரிசந்தனம் , கோரோசனை முதலிய வாசனை த்ரவியங்களால் 
ஸ்நானம் செய்விக்க வேண்டும் . தங்கம் வெள்ளிப்பட்டங் 
களாலும் வஸ்திரத்தாலும் அங்கங்கள் மறைய அலங்காரம் 
செய்ய வேண்டும் . 


கக்ஷினொவ நிவிஷ வி.நாசவவ- விநெ யீ 8 | 
கயிவா ஆகவீபூத சூத நிஷ( வெபாஷ ) 

ஆவெபகெ || ருககூ !! 


வவ பவச யா ந வீலெது வெ . வெவீ நியா 

வயெசு 
வெவ வாஹோமெ தயாந வீலரொகவச | 


ஒவ்வொரு தேவதைக்கும் , ஹ்ருதயம் , கவசம் , அர்க்களம் . 
என்ற பெயரால் வழங்கும் மந்திரக்கோவைகள் உண்டு. 
இவற்றின் விவரம் தந்திர சாஸ்திரங்களிலும் , ப்ரபஞ்சஸார 
ஸாரஸங்கிரஹம் ( சரஸ்வதி மகால் B. நெ .8882 ) போன்ற மந்திர 
சாஸ்திரங்களிலும் தேவதா கல்பங்களிலும் காணலாம் . 


154 


வகாையிகாரெ 


( ச V 


( 519-20 , கண் திறப்பதற்காகக் குறிப்பிடப்பட்ட 
நாளுக்கு முதல் நாள் அதைச்செய்யவேண்டிய ஆசாரியன் 
அதற்காக ஏற்பட்ட இடத்தில் வஸிக்கவேண்டும் . தேவதா 
பிம்பத்தை ஏற்கனவே சொன்னபடி தானிய பீடத்தில் 
எழுந்தருளச் செய்து இடது பக்கத்தில் அதே வகையான 
தானிய பீடத்தில் தேவியை எழுந்தருளச்செய்யவேண்டும் . 
உவவீ . வி.நா வா 2 வி வி ? வாணிஜெ.துவா | 
விநவ தணஜெநெவ 24- J• HOUT 

ந வெலசு –உக ! 
வெதராவெஷிதாநுரெதெதநாவா 

வெஷி தடி 
மஷாஜி : வஜ) வரஹா 

உெவதா || 22 / 
ததசஷ நா22.எது 

தணண வலி உவா யயாவியி | 
வாத : வாவஸுதாலொ வி ( ஜீத ) 

aா நஸருஉஙா 


நவாவர வ vareாய சூரெெவகெநா.தரீயகடி 
குஜொஉகொவிஷிவ )( ஷெக ) கரவா மாயாஜிஷி : 

சூவாச ருஉச ! 
ஸவ_ e ஐஜஸouTE 

க : J த மீதாெெவஷஹ | 
ஹெ e ஓவிழாகாலா நெவயௌய நதயடி | உ | 
வழாத தீகூபஜெண உணவ , யஜிவெசு ) 

( 520-526 ) பிம்பத்துக்கு சமீபத்திலோ சற்று தூரத் 
திலோ அடியில் உபபீடம் அமைத்து அதன் பேரில் அரிசி 


த , யொவி பொய்தாயா 


165 


சொக்ஷண ] 


யினால் பீடம் அமைத்து அல்லது உபபீடம் இல்லாமலே 
அரிசியினால் பீடம் அமைத்து அதில் கலச ஸ்தாபனம் செய்ய 
வேண்டும் . 

கலசத்தை வெண்மையான நூல் கயிற்றால் 
அழகாகச்சுற்றி வஸ்திரம் கட்டி சந்தன புஷ்பாதிகளால் 
பூஜித்து அர்ச்சனை செய்து அந்தந்த தேவதைகளுக்குரிய 
மந்திரங்களை உச்சரித்து விதிப்படி பலிபோட்டு , பிறகு 
ஸ்நாநம் செய்து பூதசுத்தி செய்து கொண்டு சந்தோஷமான 
மன துடன் புதிய வஸ்திரம் தரித்த ஒரு தோளில் உத்தரீயம் 
( மேல் வேஷ்டி ) தரித்து கும்பத்திலுள்ள தீர்த்தத்தினால் 
நர்த்தன கீத வாத்தியங்களுக்கிடையே பிம்பத்துக்கு 
அபிஷேகம் செய்து பொன்னால் செய்த ஊசிச்சலாகையினால் 
பிம்பத்திற்கான மூன்று கண்களையும் எழுதவேண்டும் . 
புறகு கூரான ஆயுதத்தினால் மூன்று நேத்ர மண்டலங் 
களையும் உண்டாக்க வேண்டும் . 
வணபயகாதெ வெரெ வெவாகெ ஒவெசு 
க்ஷிவ ( o )ாது து மளவணெ- கக்ஷி 

கவொடிகெநது | 
சூவாஹ ) ஜூவ நாயீ ஜவா ஷெவெவே - யெசு | 
சூவாயடா ஐயா - Jo : வா 8 க்ஷிணயோ 8 | 
வருவிதாழிஷீஜ தெண நஸா ஷாது 
PJ ஷிணை . ) வாட்காஸவிதம் 
வலவ- 2 யெசவவ . யேஷ்ரத: வாடி 
யா ந ராணி லவசமாஜாவாஹணாநாது 

உபாபுயெசு 
லவபாலாவாலு நித . வாவ . ஓஹி வ 

வாதுயெச | 


156 


லகாையிகாரே 


[ V 


யஜா நவ ( து ) ஒக )( 3 ) விலொ தெ வாண 


ஜித : | 


உலள வஹிஹி.தள ஜூவா யயாகவவாஷிதடிய 


கடிவல பதிஷெவெ O ஜா ம J ஹாண ஸவா | 
ந 8 @ zு ரொஹீநாயிக) க்ஷ 8 ஆஹொ | 
கஜா ஜெயிது UTH : ஜயலகலா ஆவ ) வொ . 
வளவ . ல.வாய ) - ஷெவெ UTO . நBJE ) ரெ Yாடி 
பரி TUS MUJA . கரவா வயாகாவாய சூரவெச ! 
உ J ஷினொக்ஷண , வோண வி விஷெகம் | 
வலவசவாஜா லெவஜாவரவாணி நெ உவசா 
வெஜெுஷணா நவாஸலஹிவேலதொஷிதா: 

பலிஜி நம் 
சூரவாஉள வியிவச விது) நயநாரீவிதெ 

பரிஷி: | 
சூவாய 8 வஹரஷக வியித : பாதாதி 


வாவாஹ - கள் 


கரவா ெெவதவதியாக நலா பாவ நா 

காாயெச ருகூரு 


உததா மெவெதீ கொையிகார சுக்ஷிஜொக்ஷணவியிநா 8 

தயொவி பொயஜாயா || 


|| வகாையிகார வ rs || 


தயொவி பொய்தாய : | 


157 


சொக்ஷணடி ] 


( 526-535 ) பிம்பம் வர்ணம் தீட்டப்பட்டிருந்தால் 
அதற்குக் கண் திறப்பதில் அதற்குத்தகுந்தபடி மாற்றி 
யெழுத வேண்டும் . பொன் மயமான அல்லது பொன் வர்ண 
மான பிம்பத்துக்கு மசியினால் மட்டும் கண்ணை எழுதலாம் . 
அக்ஷிமோசநத்துக்காக ஸ்தாபனம் செய்யப்பட்ட கும்பத் 
தின் தீர்த்தத்தினால் பிம்பத்தில் தேவதையை ஆவாஹநம் 
செய்து தேவதையின் மந்திரத்தை ஜபித்து தேவதையைப் 
பூஜை செய்ய வேண்டும் . 

ஆசாரியன் அனுமதியின் பேரில் 
வலது கண் , இடது கண் , நடுக்கண் இம்மூன்று கண்களையும் 
சந்திர பீஜமந்த்ரம் , ஸுர்ய பீஜ மந்திரம் , அக்னி பீஜ 
மந்திரங்களை மனதால் ஸ்மரித்துக்கொண்டு கண் திறந்து 
தூபதீபா தி ஷோடசோபசாரங்களைக்காட்டி பிறகு தேனும் 
பாலும் நிவேதனம் செய்யவேண்டும் , தானியக் குவியல் 
களையும் , கன்றுடன் கூடிய பசுவையும் பிராமணர்களுக்குக் 
கொடுக்கவேண்டும் . எல்லாத் திசைகளிலும் உள்ள 
யாவரும் க்ஷேமமாக இருக்கும் பொருட்டு ஸ்வஸ்திவாசனம் 
செய்விக்கவேண்டும் . அப்படி ஸ்வஸ்திவசனம் செய்யும் 
ரித்விக்குகள் ப்ரதிஷ்டை செய்யப்படும் தேவதையை 
ஸ்தோத்திரம் செய்து இவ்வாறு ப்ரார்த்தனை செய்ய 
வேண்டும் . " ப்ரபுவே ! இந்த ப்ரதிஷ்டை செய்விக்கும் 
யஜமானன் நல்ல பக்தன் . தங்கள் பாதமலரடியை 
அண்டி நிற்கிறான் . தேவியுடன் தாங்கள் ப்ரஸந்தமாகி 
யஜமானனால் இன்று முதல் தன் சக்திக்கேற்றபடி செய்யப் 
படும் பூஜையை ஒப்புக்கொள்வீராக . உலகுக்கெல்லாம் 
நாயகனாகிய ப்ரபுவே , இவரால் செய்யப்படும் பூஜையி 
லுள்ள குற்றங்குறைகளைப் . பொறுத்தருள வேண்டும் . 
தேவரீரை முறைப்படி பூஜிக்கும் சக்தியுடையவர் யாவர் ? 
ஆகையினாலேயே பூஜை செய்வோருடைய பக்தியினாலேயே 
பூஜை செய்யப்பட்டவராக தேவரீர் கருதுகிறீர்கள் . 
இவ்வாறு ப்ரார்த்தித்து நமஸ்கரித்து சில்பிகளைக்கொண்டு 


158 


விகளாயிகாரெ 


[ V சொக்ஷணம் 


பிம்பத்திற்கான ஸம்ஸ்காரங்களைச் செய்து பிறகு 
ஆசாரியன் தினந்தோறும் செய்யவேண்டிய பூஜை அதற் 
கான சரியை இவைகளைச் செய்யவேண்டும் . கண் திறத்தலை 
உத்தேசித்து கன்றுடன் கூடிய பசுவையும் இதரத்ரவ்யங் 
களையும் , வஸ்திரங்களையும் , ஆபரணங்களையும் , வேலை 
ஆட்களையும் சில்பிகளுக்குக் கொடுத்து 

அவர்களை 
சந்தோஷிப்பிக்கவேண்டும் . இப்படிச்செய்து விதிப்படி 
கண் திறத்தலைச் செய்து ஆசாரியர் தனது சிஷ்யர்களுடன் 
பக்தியுடன் தேவதா ப்ரதிஷ்டையைச்செய்ய வேண்டும் . 


இவ்வாக அகஸ்தியர் அருளிச்செய்த கைளாத்காரம் என்னும் 

சில்பநூலில் அக்ஷமோக்ஷணம் என்னும் 
23 வது அத்தியாயம் முற்றுப்பெற்றது 


ஸகளாதிகாரம் முற்றிற்று . 


| ச நவ நம : || 


சூயாவிலக்ஷண்டி 
சுய வக்ஷ ) விபொஷெண சூயா நா த க்ஷணம் 
ந J வகத y வாஸு நா லவ -30 வதராய_கடி ! 


அநுபந்தம் 


ஆயாதி லக்ஷணம் . 


1. ஆயாதி என்னும் லக்ஷணம் இனி கூறப்படுகிறது . 
இதன் நோக்கம் அரசனுக்கும் சிற்பங்களைச்செய்விப்பவருக் 
கும் செய்பவருக்கும் ஸம்பத்தை உண்டாக்குவதாகும் . 


சூயாவிலிரவெதாய நாநா ஜீகா வெச 
கவெத வெபஜொஷ வாக தலாகாயாவிலயுதடி 


2. ஆயாதி கணக்குப்படி உள்ள அளவுகள் எந்த 
சிற்பத்தில் அமைந்திருக்கின்றனவோ அது செல்வத்தை 
விருத்தி செய்யும் . அப்படிப்பட்ட அளவுகள் இல்லாத 
சிற்பங்கள் பலவகை தோஷங்கள் உள்ளவை . 

ஆகையால் 
ஆயா திக் கணக்குப்படியே சிற்பங்களை அமைக்கவேண்டும் , 


சூய வயாவ வாரா வ நக்ஷகு ஹா OUT20UAR | 
வக்ஷ வயொ நிகள் ராலிமண வ உபாயா தேடி || ங || 


3. ஆயாதி என்பது 1 ஆயம் , 2 வ்யயம் , 3 வாரம் , 
4 நட்சத்திரம் , 5 பாம்சம் , 6 அம்சம் , 7 பட்சம் , { யோனி 
9 ராசி , 10 கணம் என பத்து வகைப்படும் . 


160 


கைலாயிகாசே 


( சூயா? 


மாகா நா வ வாஜு நா ய நா நா ஸ்ரீகரா தயா | 
ெெததனா நா ஷாணா சூயை , வ தயா வ || 


ஜி ஐவெராவிகா ெெவவ யா நாவிரய நால நடி 
ஜாநா நா வாயா நி நித தசவூவக்ஷ தெ ரு ! 

( 4-5 ) கிராமம் முதலியவைகளை அமைக்கும் விஷயத் 
திலும் கோயில்கள் , வீடுகள் முதலியவைகளை அமைப் 
பதிலும் லிங்கம் , பிம்பம் இவைகளை அமைப்பதிலும் 
வாகனங்கள் , கட்டில் , ஆஸனங்கள் முதலியவைகளைச் செய் 
வதிலும் செல்வத்தைக் கொடுக்கும் ஆயாதிக் கணக்குகள் 
இப்பொழுது சொல்லப்படுகின்றன . 
உாகா நா வ வா நா உணவாநெ.ந காரயெசு | 
ஜாவாக வலலூயாவா ஷாகார மொரO J ஹழா 
சாறிகாமணவா நா வஆவா ஐ . தெயெவ | 
ஹாநெந வீக்ஷ) சூயாதீ நா து .ஹ 1 

( 8-7 ) கிராமம் , நகரம் இவைகளை அமைப்பதற்கான 
அளவுகளைத் தண்டம் அதாவது 4 முழம் 8 முழம் கொண்ட 
அளவுகோலினாலேயே கணக்கிடவேண்டும் . ப்ராஸாதம் 
அதாவது கோயில் , அரண்மனை , சபை , சாலை ( பல 
கட்டுக்கள் உள்ள கட்டடங்கள் ) , ப்ராகாரம் கோபுரம் , வீடு , 
மாளிகை , 

மண்டபம் , தண்ணீர்ப்பந்தல் , நாடகசாலை 
முதலியவைகளுக்கு முழத்தைக் கொண்டு 
கணக்கிட்டு ஆயாதிக்கணக்கில் சொல்லப்பட்ட படி 
நிச்சயிக்கவேண்டும் . 


அளவுகளைக் 


யாநா நா பலய நா நா வ உணவனாக தயா ! 

நா வியாதவ ) வாஷொ ஜூமகெந வா அரி 


விதஷி 


*நஸால 


161 


நக்ஷண ] 


சுஓதகமீலாது வாவொஜுஷ தொ 

( 8-9 ) தேர் , பல்லக்கு முதலிய வாகனங்களுக்கும் , 
உட்காருவதற்சம் , படுப்பதற்கும் வேண்டிய சாதனங்களுக் 
கும் விதஸ்தி என்னும் சாண் , அல்லது ப்ராதேசம் என்னும் 

ஒட்டை , அல்லது அங்குலம் ஆகிய அளவைகளை 
யோகப்படுத்தவேண்டும் . 


. 


மல 

-2. Javo லு , அராயொ ம ) காநகடி || 
ஜாநாஜுவெந தசுகயடாசு சூயா நா விபெஷதம் | 

( 9-10 ) கர்ப்பகிருஹத்திலுள்ள தூண் , வீடுகளில் 
உள்ள தூண் , வாசற்படி நிலை . இவற்றை 2 மானாங்குலத் 
தினால் கணக்கிட்டு ஆயாதிகளைச் சோதித்தல் வேண்டும் . 


விஐவெராவிகள் ெெவவ வவவபாவிஷா தயா மா 
கா நாதாஜுவாலா - தெஹலாஜுஜா வா | 
சூயாபெந வா சுயாச சூயா நா ஆக . நடி 1 

( 10-11 ) லிங்கம் , பிம்பம் முதலியவைகளுக்கும் , பலி 
பீடம் , பிம்பபீடம் முதலியவைகளுக்கும் மானாங்குலம் , 
மாத்ராங்குலம் , தேகலப்தாங்குலம் இவைகளை உபயோகித்து 
ஆயாதி சுத்திசெய்யலாம் . 


சூயாவிலைவடிய_ வ வரலி . ஹா நி நித்தம் 
1. கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் 

பிரித்து 
வைக்கும் போது ஏற்படும் இடைவெளிக்கு ப்ராதேசம் அல்லது 
ஒட்டை என்று பெயர் . 

2. மானாங்குலம் , மாத்ராங்குலம் , தேகலப்தாங்குலம் 
இவற்றின் விவரம் முன் 12 , 13 14 பக்கங்களில் 18 , 19 , 20வது 
சுலோகங்களில் விவரிக்கப்பட்டிருக்கிறது , 


162 


மகளாயிகாரெ 


(சூயாவி 


உணஹஜாஜு தாறு . வாஜெயாஜுகாதயா || 


வரலி ) ஹா நி . தயா கயாச ஊகெக சாந 

வயா 
தநா நா . ஜெயா லவ - காவேறு கங I 

( 12-13 ) மேலே சொன்ன படி தண்டம் , முழம் , 
அங்குலம் , தானம் என்னும் சாண் , ப்ராதேசம் , அங்குலம் 
இவைகளால் அளக்கப்பட்ட எண்ணிக்கை நன்மையையோ 
கெடுதியையோ செய்யவல்லது . 

ஆயாதி விதிகளில் சுபம் 
என்று நிச்சயிக்கப்பட்ட அளவுகள் நாம் விரும்பும் நன்மை 
யெல்லாம் தரும் . 


உாகாஷிவாஸ் 7 நா நி விதொஷ தரெணது | 
ஜாலா நா . வயநா நா வொ நா விஷெகம் | 
குவாக ( ? ) ) வாஹ வா த நயாஹதா 


தவா | 


தெயெவா நஸீ வா கா நா வெவ பாங்கடி 
விதவா வா யே ) வா தெயெவமொராஜிகடி 
ஆசாண விதிவாஹெவா தநயா காதவா! 
விதியை ) நரவாணா து கலதாயோவி வா | 
கல தாமத வாஹாலுகாவெவ 
தகயே ெெெவா ரா க தா தயா | 
வலவெ ஷா வாயெ ) வா ஜா நதவலா நகம் | 
யா நா நா பய நா நா வ ஸிஹாஸ நாவிஷாடி 
வாகாஹெ ) வாடியெ ) வா வாால காலெவ வா ! 


சஷா || 


163 


ஓக்ஷண ] 

( 14-19 ) கிராமம் நகரம் முதலியவைகளின் அளவு 
கணக்கிடும் போது சுவர்களுக்கு இடையே உள்ளதை எடுத் 
துக்கொள்ளவேண்டும் . ப்ராஸா தத் ( கோயில் , அரண்மனை ) 
தின் அளவு சுவற்றின் வெளிப்புறங்களுக்கு இடையேயுள்ள 
அளவையோ , சுவற்றின் மத்தியங்களுக்கு இடையேயுள்ள 
அளவையோ , சுவர்களுக்கு இடையேயுள்ள அளவையோ 
எடுத்துக்கொள்ளலாம். சாலைகளுக்கு ( பல கட்டுக்கள் 
உள்ள வீடுகள் ) எல்லை களை நிச்சயிக்கும் அளவு சுவர்களின் 
இடைவெளியாகவோ, சுவர்களின் மத்தியங்களின் 
இடைவெளியாகவோ இருக்கலாம் . அவ்விதமே கோபுரம் 
முதலியவைகளின் அளவுகள் சுவற்றின் வெளிப்புறங்களின் 
இடைவெளியாகவோ , சுவற்றின் மத்தியங்களின் 
இடைவெளியாகவோ அல்லது சுவர்களுக்குள்ள இடை 
வெளியாகவோ இருக்கலாம் . அரசர்களுக்குரிய நிர்மாணங் 
களில் சுவற்றின் மத்தியங்களுக்கு உள்ள இடைவெளி 
யையோ , சுவர்களுக்குள்ள இடைவெளியையோ எடுத்துக் 
கொள்ள வேண்டும் . கட்டடங்களில் ஸ்தம்பங்களைக் 
கொண்டு நிர்ணயிக்கும் அளவுகள் ஸ்தம்பங்களின் வெளிப் 
புறங்களின் இடைவெளியாகவோ ஸ்தம்பங்களின் இடை 
வெளியாகவோ இருக்கலாம் . ( இது க்ஷத்திரியர்களுக்கு 
உரியது ) வைசியர்கள் ஸ்தம்பமத்தியங்களின் இடைவெளி 
யையே கொள்ளவேண்டும் . சூத்திரர்களுக்கு ஸ்தம்பங் 
களுக்குள்ள இடைவெளியையே எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . அல்லது எல்லா வர்ணத்தாருக்கும் ஸ்தம்பங் 
களின் மத்தியங்களுக்குள்ள இடைவெளியையே எடுத்துக் 
கொள்ளவேண்டும் . கட்டில், ஆசனம் , சிம்மாசனம் , பீடம் 
முதலியவைகளுக்கு அவற்றின் கால்களின் வெளிப்புறங் 
களுக்குள்ள இடைவெளியையோ , கால்களின் மத்தியங் 
களுக்கு உள்ள இடைவெளியையோ , கால்களுக்குள்ள 
இடைவெளியையோ எடுத்துக்கொள்ளலாம் . 
உயெண வியெயா நி தொாணெ காகவெ! 


164 


வகளாயிகாரெ 


( சூயாதி 


4 


பிஐவெரெ விலெஷெண துஜெநெவ நிரீக்ஷயெசு || 

( 27 ) தோரணம் ( அலங்கார வாசல் ) கல்பவிருக்ஷம் 
என்னும் அமைப்பு , லிங்கம் , பிம்பம் இவற்றின் அளவு 
உயரத்தைக்கொண்டு கணக்கிடவேண்டும் . 


விராசகெவலாஜாய சூயா.ெநாவெடெ வா | 
வரிணாஹவனெவ_ாய மானா நா து காரயெச || 
ஜாலாகாவிகவா நா . காரயொதெந வா || 
சூயாகெரொதெவாய வடெவ yாய வீபெஷத : || 


சூயாவிலுவலயொம் . தெெயவ வாரமொவரே | 
தெயெவ யா நபாய ந O U ஹாவ நாவிஷாடி | உங || 
வணவஜெவ ஆகாரெண வாயாபொநாவிதடி ! 

( 21-24 ) அகலத்தைமாத்திரம் வைத்துக்கொண்டும் 
அல்லது நீளத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டும் அல்லது 
பள்ளமான இடங்களுக்கு சுற்றளவைக் கொண்டு கிராமம் 
முதலியவைகளுக்கு ஆயாதிக் கணக்குப் பார்க்கலாம் . 
ப்ராஸா தம் முதலியவைகளுக்கு அகலத்தினாலேயாவது 
நீளத்தினாலேயாவது , உயரத்தினாலேயாவது சுற்றள 
வினாலேயாவது ஆயாகிக்கணக்குப் பார்க்கலாம் . இப்படியே 
வாயில் , கோபுரம் , ரதம் முதலிய வாகனங்கள் , படுக்கைக் 

உபகரணங்கள் , சிம்மாசனம் முதலிய உட்காரும் 
சாதனங்கள் இவைகளுக்கும் 

ஆயாதிக்கணக்குப் 
பார்க்கலாம் . 


கான 


சூயா நா விபெஷெண கைலிஷதெ || உச || 
சூய வடியா யயொசலெய நாஹெ நவாாரிதடி 


சுநஸாயம் 


165 


ருக்ஷணம் ] 


தாரெணொதஜஸவாவில் லகஷா நாகை தியி : || 
விவுவெரு யொ நிகாயக வாலாஜாதீ நி.காாயெக | 
ஜாவாகா நி வாஸு நா காரயெவரதெ.நவா || 
விஜொடியெ ந க . ( வெ ) யொ நி 9.52TH ) தெயெவவ ! 
வயா OUO தாாகெணெவ நாஹெ ந வாாரிதடி ||27 || 
விலான வழிவீவ ) சுவாவீ , தெயெவ வ | 
ம.ஜெ ம J ஹலெ வொசுவெலய த 

நிரீக்ஷயெசு | 2 அ || 


கஜராஜாகெ ெெவவ ) உசலெய காாயெவயஃ | 
சூதாய -0 We J ஹாவடாயா மாதாஜுநொந வலலதடி 


சூயயா நா தெயெவொஹ . ஜெ.ஹாதாஜுவெ.ந வா | 
வணவ . கா நாவிலலா நாச சூயாநுவாரிகெையசு ||நய || 


( 24-30 ) ஆயாதி முதலியவைகளுக்கு எல்லாவற்றிற் 
கும் ஒரேவிதமான அளவைக் கொண்டோ அல்லது ஆயம் 
வ்யயம் முதலானவை ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு வகை 
அளவைக்கொண்டோ கணக்குப் பார்க்கலாம் . ஒரே வகை 
அளவைக் கொண்டு கணக்குப்பார்ப்பதற்கு ஸமம் என்று 
பெயர் . வெவ்வேறு 

அளவுகளைக்கொண்டு கணக்குப் 
பார்ப்பதற்கு மிச்ரகம் என்று பெயர் . ஆயம் , வ்யயம் 
இவ்விரண்டையும் உயரத்தைக்கொண்டும் , வாரத்தைச் 
சுற்றளவைக்கொண்டும் பிம்பங்களுக்கு அம்சம் , திதி 
இவைகளை வீட்டம் உயரம் இவைகளைக் கொண்டும் , 
ப்ரா ஸாதம் முதலியவைகளின் யோனியை அகலத்தைக் 
கொண்டும் கணக்குப்பார்க்கலாம் . ப்ராஸாதம் முதலியவை 


166 


வகாையிகாசெ 


( சூயாதி 


சுற்றளவைக் 


களின் ஆயாதிகளை அகலத்தைக்கொண்டே நிச்சயிக்கலாம் . 
லிங்கத்தின் உயரத்தைக்கொண்டு யோனி , தினம் , ஆயம் 
இவைகளை நிச்சயிக்கலாம் . வ்யயம் , அம்சம் இரண்டையும் 
வீட்டத்தைக்கொண்டும் , வாரத்தைச் 
கொண்டும் நிச்சயிக்கலாம் . பலிபீடம் , பிம்பபீடம் இவை 
களுக்கு அகலத்தைக்கொண்டு கணக்கிடலாம் . 

கர்ப்ப 
கிருஹத்தின் தூண் வீட்டிலுள்ள தூண் இவைகளுக்கு 
உயரத்தைக்கொண்டு கணக்கிடலாம் . அஸ்திரம் ( அதாவது 
அம்பு முதலியவை ) , சஸ்திரம் ( கத்தி முதலியவை ) இவை 
களுக்கு உயரத்தைக்கொண்டு கணக்கிடவேண்டும். 
ஆத்மார்த்தமாக வீட்டில் வைத்துப் பூஜை செய்யவேண்டிய 
பிப்பங்களுக்கு மாத்ராங்குலத்தினால் கணக்கிடவேண்டும் . 
ஆயுதங்களுக்கு தேஹலப்தாங்குலம் , மாத்ராங்குலம் 
இவ்விரண்டினாலும் கணக்கிடலாம் . இவ்விதமாக ஆயாதி 
சுத்தி செய்யவேண்டும் 


ஹூதெ- ஜெ வ ந கவக்ஷக | 
Uு வெபுவிவாவாசுவொ வா 

வ 2ுவஙக 
ஒவ , ஜெ.க அகதடா வ ஓலாவகஹவதிவிஸ w | 
வி வஐநர வலயக3 சூயாரொவ காரயெசு || m2 || 
நாநாவூகாரகா நா நா புலய தசவூகீதிதடி 


( 31-33 ) சுக்லபக்ஷத்தில் நல்லநாள் 

நக்ஷத்திரம் 
பார்த்து நல்ல முகூர்த்தத்தில் நல்ல லக்னத்தில் சில்பத்தை 
செய்விக்கும் கர்த்தா ஜ்யோதிஷர்களை வரவழைத்து 
ஸ்தாபகர் , ஸ்தபதி இவர்களுடன் , பல சாஸ்திரங்களைக் கற் 
றறிந்த வித்வான்களையும் சேர்த்துக்கொண்டு சுத்தமான 


சுஸா 


167 


( 


நக்ஷண ] 


ப்ரதேசத்தில் ஸ்நாநாதிகளால் தங்களை சுத்தி செய்து 
கொண்டு கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ உட் 
கார்ந்து ஆயாதிக்கணக்குப் போட்டு ஆயர்தி சுத்தி செய்ய 
வேண்டும் . அவ்விதம் ஆயாதிகளைக் கணக்குப் பார்ப்பதில் 
பல வகையுண்டு. அவை இனிச் 

சொல்லப்படுகின்றன . 


கஷஷழிறண ஹ நாச 
ஹாபெ 

தச || நங | 


பெஷாய . தியா வொக க . ஜெண வரமாவெ 
வாதி நதாஷம் பணிதெ லவத JU ஜிவயடி நச || 
வய - யளுவாஷாெெகமகாவார உநா SUS | 
வஷமணெ ச வலுவியால தெ வி.நடி || நரு! 
யாதுஷணிதெ நவஹாநா நவாலாகடி 
வய_ . நவாஷணிதெ தியயெ தி..பாதா ஹரசு || 
வரலொண்ணாலதொஷாஹி யொ நிஷு யஜகாவில் | 

( 33-37 ) அளவைக்குறிக்கும் எண்ணை 8 , 6 அல்லது 
3 ஆல் பெருக்கி முறையே 12 , 11 , 10 ஆல் வகுக்க வரும் 
மிச்சமே ஆயம் . இப்படி மூன்று வகையாக ஆயத்தைக் 
கண்டு பிடிக்கலாம் . 10 , 9 , 8 ஆல் பெருக்கி முறையே 
7,6,10 ஆல் வகுக்க வரும் மிச்சம் வ்யயம் . இப்படி 
மூன்று 

வ் பயத்தைக் கண்டுபிடிக்கலாம் . 
9 , 8 6 ஆல் பெருக்கி 7 ஆல் வகுக்க வரும் மிச்சம் ஞாயிறு 
முதல் வாரமாகும் . இப்படி 3 வகையாக வாரம் கிடைக்கும் . 
6 , 8 , 10 ஆல் பெருக்கி 27 ஆல் வகுக்க மூன்று வகையாக 
தினம் என்னும் நக்ஷத்திரம் கிடைக்கும் . 7 , 6 , 5 ஆல் 
பெருக்கி 9 - ஆல் வகுக்க மூன்று வகையில் நவாம்சம் 
S - 12 


வகையாக 


168 


காையிகாரெ 


( சூயாதி 


கிடைக்கும் . 9 , 8 ஆல் பெருக்கி 30 ஆல் வகுக்க இரண்டு 
வகையாக திதி கிடைக்கும் . 3 ஆல் பெருக்கி 8 ஆல் வகுக்க 
த்வஜமாதியாக யோநி கிடைக்கும் . 
கயவாக வகாரெண சூயாவிவியி தெ || ஙஎ | 
வஸு நநாெெலவ- J80 ஹரரசு வாஉபாஹிஹரசு 
சூயா திரயா வாவாத ஒவெதக்க பொ வி 28 || 
நவாஷ வெடிவ Jலது உபஜிஹாரயெஐயடி 
நவாஷதணவெஹாராவாரஜியா ஹவெச 
கஷவ.திலகவJW ஹதெற்ெெக்ஷஷ ந O 

ஹவெச | 
வெடி நநாழிவ ரல வ நவதிாஷ U ஹரொசு || 
நவாவதியிெொவ யொ நியூ சொ ஒவெசு ! 

(37-41 ) அல்லது வேறு வகையாகவும் ஆயாதிகளை 
நிச்சயிக்கலாம் . 8 , 9 , 6 ஆல் பெருக்கி 12 ஆல் வகுக்க வரும் 
மிச்சம் மூன்று வகையாகக் கிடைக்கும் ஆயமாகும் 9 , 8 , 
4 ஆல் பெருக்கி 10 ஆல் வகுக்கக் கிடைக்கும் மிச்சம் வ்யயம் 
மூன்று வகை . 9 , 8 , 6 ஆல் பெருக்கி 7 ஆல் வகுக்க வரும் 
மிச்சம் மூன்று 

வகையாகக் கிடைக்கும் வாரமாகும் . 
8 , 10 , 12 ஆல் பெருக்கி 27 ஆல் வகுக்க மூன்று வகையாகக் 
கிடைக்கும் மிச்சம் தினம் அல்லது நக்ஷத்திரமாகும் . 4 ஆல் 
பெருக்கி 9 ஆல் வகுக்கக் கிடைக்கும் மிச்சம் நவாம்சமாகும் . 
9 ஆல் பெருக்கி 30 ஆல் வகுக்கக்கிடைக்கும் மிச்சம் திதி 
யாகும் . 3 ஆல் பெருக்கி 8 ஆல் வகுக்க கிடைக்கும் மிச்சம் 
யோநியாகும் . 
சுயவாஜவகாரெண சூயாவிவியில் தெ சக 


சநஸாயா | 


169 


ஓக்ஷண ) 


நவ நாமாெெவலவ Jwo Tுவா உபொஹ- ரொசு 
பொஷகாய தியா வாத வெடி நாமாெெவடிபொம் || 
வயிதெ வய மநாக வதுஷு 

மஹி | 
சூயாயிகள் வய . r ண த.நா ந O M ? ) வJAN || 
வயிதா ஷாெெல.நெஹரெசவவொ 

வாாகம் 1 
கசைதாவி யொமா விநவாரயதO Uு || சச || 


உபாஷாஙஷலிவ- Jwo க்ஷயெஉ Jக்ஷெண த நடி | 
ஜாநுவ J ) வி நா வா 2 ய ஜொவா நி 

வதுவி : ||சரு 
க்ஷவயெஉரக்ஷவாஜி : க்ஷ மாச திஷு 

வய - யா | 
பலிஷ yாலு . விகாச மணயெவு கொவிடி 8 || 


D 


8 


வகத Y வாஜு நா ஜ.- நாக்ஷே காரவெச 
தா நா நஜரத நக்ஷதாவலாந . மண தெவயெ8 | 
ஐ.யூ நாயுகறொஷ , ஜ.நஹ யே ) 3 . ஒவெசு | 
கய 20 நாக நக்ஷது யொஜயெச தி.வியா ஒவெசு || 
ஐ . நவலவவசு க்ஷெ . ஆதாஃவாயகொ வய 8 | 
ெெசது . வாெெச 

வாெெச வ ஜ.நா நா ந ந 3 || 
ஆயாயே காவாதா வயாயவெந மண தெ | 
அ . வி .நா வது ஜொஹ கு.யொடிய வி.ந தயா ( டூய ! 


170 


வகளடாயிகாரே 


( சூயாதி 


ஸலவாஷா2 த ஜெச வாவிலக வி.நம் 
வலவவியாக நக்ஷத, தா 8 85ுலு ஷ J தடி ருக ! 
ஐந்த :வவ..நக்ஷத லவவியாதிக ஓவெசு ! 
ஜ.நாச அரவிபாநக்ஷத, ெெவ நாலிகதி 


J தடி ! 


கஷாபா . ந. யது வ.ராகவிவஜிதடி ! 
சு ந TOUTOUTM20 வாத வனவ . தஉணயெய: | 
கஷாயிகாரீத விரவஜயெ நயா | ருங l 


( 41-53 ) இன்னொரு வகையிலும் ஆயாதிகளை நிச்ச 
யிக்கலாம் . 9 8 , 6 ஆல் பெருக்கி 11 , 12 , 10 ல் வகுக்கக் 
கிடைக்கும் 3 வகை ஆயமாகும் . 4 , 8 , 6 10 ஆல் பெருக்கி 
5 , 6 , 8 , 7 ஆல் வகுக்கக் கிடைக்கும் மிச்சம் 4 வகை வ்யய 
மாகும் . ஆயம் அதிகமாகவும் வ்யயம் குறைவாகவும் 
இருந்தால் சுபம் . 8 , 6 9 ஆல் பெருக்கி 7 ஆல் வகுத்த 
மிச்சம் 3 வகையாகக் கிடைக்கும் வாரமாகும் . நக்ஷத்திர 
மும் வாரமும் சேர்ந்த சேர்க்கைக்கு யோகம் என்று பெயர் . 
நக்ஷத்திரத்தின் ஆயாதி கிடைக்க 10 , 12 , 8 ஆல் பெருக்கி 
27 ஆல் வகுக்க வேண்டும் . கிடைக்கும் 3 வகை மிச்சங்கள் . 
3 வகை நக்ஷத்திரமாகும் . அல்லது 12 ஆல் வகுக்காமல் , 
11 ஆல் அல்லது ? , 5 ஆல் பெருக்கி 27 ஆல் வகுத்த மிச்சங் 
களை எடுத்துக்கொள்ளவும் . ராஜா , சில்பத்தைச் செய் 
விக்கும் யஜமானன் இவர்களுடைய நக்ஷத்திரம் அல்லது 
நாம நக்ஷத்திரம் முதல் எண்ணவேண்டும் . அதிலிருந்து 
சில்பத்தின் அளவினால் கிடைத்த நக்ஷத்திரம் வரையில் 
எண்ணவேண்டும் . ஜன்ம நக்ஷத்திரம் நாம நக்ஷத்திரம் 
இரண்டிலிருந்தும் எண்ணி சுபமாக இருப்பது உத்தமம் . 
ஜன்ம நக்ஷத்திரத்திலிருந்து எண்ணி சுபமாக இருப்பது 


ச நாளாறு 


171 


முக்ஷணம் ) 


3 வது 


மத்யமம் . நாம நக்ஷத்திரத்திலிருந்து எண்ணி சுபமாக 
இருப்பது அதமம் . இப்படி எண்ணிக்கிடைக்கும் எண் 
1 ஆனால் அதற்கு ஜன்மம் என்று பெயர் . 2 ஆனால் 
சம்பத்து , 3 ஆனால் விபத்து , 4 ஆனால் க்ஷேமம் , 5 ஆனால் 
ப்ரத்யுரம் , 6 ஆனால் ஸா தகம் , 7 ஆனால் வதம் , 8 ஆனால் 
மைத்ரம் , 9 ஆனால் பரம மைத்ரம் . 9 

பரம மைத்ரம் . 9 ஐத்தாண்டினால் 
மறுபடி 1 , 2 , 3. என்று . 9 வரையில் எண்ணி பலனைத் 
தெரிந்து கொள்ள வேண்டும் . இவ்விதம் 3 முறை வரையில் 
செய்யலாம் . இவைகளுள் 

நக்ஷத்திரம் , 5 வது 
நக்ஷத்திரம் , 7 வது நக்ஷத்திரம் , 13 வது நக்ஷத்திரம் , 17 வது 
நக்ஷத்திரம் , 18 வது நக்ஷத்திரம் , 22 வது நக்ஷத்திரம் , 27 வது 
நக்ஷத்திரம் இவை விலக்கத்தக்கவை . மற்றவை சுபம் . 
22வது நக்ஷத்திரத்திற்கு வைனாசிக நக்ஷத்திரம் என்று 
பெயர் . ஜன்ம நக்ஷத்திரத்திற்கு முந்திய நக்ஷத்திரம் 
27 வது நக்ஷத்திரபாகும் . 18 வது நக்ஷத்திரத்தில் சந்திர 
னுடைய அம்சம் விலக்கத்தக்கது . மற்ற அம்சங்களாக 
இருந்தால் சுபம் . மேலும் ஜன்ம நக்ஷத்திர பாதத்தி 
லிருந்து 88 வது பாதமும் விலக்கத்தக்கது . மற்ற 
பாதங்கள் சுபம் . 


ஐ ந நாக்ஷோ நக்ஷ வனகக்ஷ o Uு . வி | 
திஷவாவ- காவிஷா வாரிெெவகுவடி ! 
தெஷூ நக்ஷது கெ 0 யசு வஜயெஜுலு நயா | 
வணவ . வரீக்ஷகத - வ ) நக்ஷதராணா 

விபெஷதஃ || ருரு || 


( 54-55 ) ஜன்ம நக்ஷத்திரம் , நாம நக்ஷத்திரம் 
சில்பத்தின் அளவினால் கிடைத்த நக்ஷத்திரம் மூன்றும் ஒரே 
நக்ஷத்திரமானால் சுபம் . ஆனால் 

ஆனால் பூசம் , மூலம் , மகம் , 


172 


லகளாயிகாரெ 


( சூயா 


ஆயில்யம் அவிட்டம் , மிருகசீர்ஷம் , சித்திரை இவை ஒரே 
நக்ஷத்திரமானால் விலக்கத்தக்கது . இவ்விதமாக நக்ஷத்திர 
பரீக்ஷை செய்யவேண்டியது . 


ஒளுக.வயஜொலாஜாவயொவி அ | 
கராமாரௌ பரவ பா நிக்நௌ 

w ய || ருசு || 


கதா ரெவததான தீரணி தீரணிவதடிதம் | 
நக்ஷதா திவாத கதராச தா || 

( 56-57 ) இனி நக்ஷத்திராம்சம் ரொல்லப்படுகிறது . 
அசுவதி முதல் ரேவதி வரைக்கும் மும்மூன்று நக்ஷத்திரத் 
திற்கு நக்ஷத்திரம் ஒன்றுக்கு நான்கு பாதம் வீதம் 
12 பாதங்களுக்கும் முறையே , செவ்வாய் , சுக்கிரன் , புதன் , 
சந்திரன் , சூரியன் , புதன் , சுக்கிரன் , செவ்வாய் , குரு , சனி , 
சனி , குரு இவர்களுடைய அம்சம் நக்ஷத்திராட்சம் என்று 
அறியவேண்டியது . 


ய நாெெநஜாத நக்ஷது யதன . வயித த யசு | 
வதவி_ஃக்ஷவயெவெஷ லூ UT க தச 

ஆகீதிதடி பருஅ ! 
லாக ு பாெெதவ-J லா வயது 

வூகீதிதடி 
ஜாக கத - ரராஸ்ரீ நா சு.க. விபெஷத : || 

இந்த சுலோகத்தில் யகவனா வயித த தக என்ற 
பகுதிக்கு சரியாகப் பொருள் விளங்கவில்லை . மூலச்சுவடியில் 
கண்ட உரையில் இரட்டித்து என்று காணப்படுகிறது . 
அதுவும் திருப்தியான பொருளாகத் தோன்றவில்லை .. 


| 


சு நஸல! | 


173 


முக்ஷண ) 


( 58-59 ) நிர்மாணம் செய்யப்படும் சில்பத்தின் 
அளவினால் கிடைத்த நக்ஷத்திரத்தின் எண்ணை இரட்டித்து 
நான் கால் வகுத்துக் 

வகுத்துக் கிடைத்த மிச்சம் பாம்சமாகும் . 
நக்ஷத்திராம்சம் என்பது இதன் பொருள் . இந்த 
பாம்சத்தை நூறால் பெருக்க சில்பத்தின் வயது கிடைக்கும் . 
பாம்சம் சில்பத்தை செய்விக்கும் யஜமானனுடைய ராசிக்கு 
அனுகூலமாக இருக்கவேண்டும் . 
வாயாவி அ.தீய வ தரதீய உதய கடு 
வதஷாஉலஜொவெத தான் நிரீக்ஷயெசு || ய || 
சுதாரொவததாவலைவாய . 9. நடி | 
ஜெஷாவி நவயது வெெகக த வ J யக வ Ju || 


வணவ ராலிவி யெயஃ வாசு தராபெல பெலா 

விபெஷதம் ) 
ஷெவரக(ஸ்ரீவ ) வௗயௌ தவ வலிதொ 

வயம் | சு 2 || 


| 


வரஷதௌசௌ J க்ஷெதெள 202 கா 

நெளவதகஹரசு 
ஜிய நகநெ) வயக்ஷெது துத 

சிவாகா : ( நிலாகாம் ) || சுக ! 
கஷீர Yெெவத வயறு 

( ரிநொ ) வய: | 
ஹி ஹவ ) லாவரொவெவ வவயவ J- ஹஷதி : 

( 

தஹJ உள குஜொ 8 || சுச || 
ய நள க்ஷெதள விசுகஜாக ) 

( ஜெ ) .ஹாஸுஹச | 


174 


வாகளாயிகார 


( சூயாஷி 


லுகாவொநொவிடகஜெ திவாகாா? | சுடு | 
பாலிதத்திதார சுவெொவ கீதி-- தா : | 

( 60-66 ) அசுவதி முதல் ஒவ்வொரு நக்ஷத்திரத்திற்கும் 
முதல் பாதம் , இரண்டாம் பாதம் , மூன்றாம் பாதம் , 
நான்காம் பாதம் என்று நான்கு பாதங்கள் கணக்கிட 
வேண்டும் . அசுவதி முதல் ரேவதி வரையில் உள்ள 
27 நக்ஷத்திரங்களையும் மேஷம் முதல் மீனம் வரையில் 
உள்ள ராசி 12 க்கு வீதிக்கவேண்டும் . அப்பொழுது ராசி 
ஒன்றில் 2 } நக்ஷத்திரம் அடங்கும் . இவ்விதமாக ராசியை 
நிச்சயிக்கவேண்டும் . ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்பட்ட 
அதிபதியும், அதிபதியின் சத்ரு மித்ரர்களும் இனிச் 
சொல்லப்படுகிறது . மேஷத்திற்கும் , வ்ருச்சிகத்திற்கும் 
அதிபதி செவ்வாய் . 

அவருடைய சத்ரு புதன் . 1 வ்ருஷப 
துலாத்திற்கு அதிபதி சுக்ரன் . 

அவருடைய சத்ரு 
சந்திரனும் சூரியனும் மிதன கன்னிக்கு அதிபதி புதன் . 
அவருடைய சத்ரு சந்திரன் . 

சந்திரன் . கடகத்திற்கு 

கடகத்திற்கு அதிபதி 
சந்திரன் . அவருக்கு மித்ரன் சூரியனும் புதனும் . சிம்மத் 
திற்கு அதிபதி சூரியன் . 

அவருடைய மித்ரன் செவ்வாய் , 
சந்திரன் , குரு . தனுசு , மீனத்திற்கு அதிபதி குரு . அவருக்கு 
மித்திரன் சுக்ரன் , செவ்வாய் , சந்திரன் . மகர கும்பத்திற்கு 
அதிபதி சனி . இவருடைய சத்ருக்கள் சூரியன் , சந்திரன் , 
செவ்வாய் ஆகும் இவ்வாறாக ராசிகளின் அதிபதிகளும் 
அவர்களின் சத்ரு மித்ரர்களும் சொல்லப்பட்டது . 
செஷரொக்ஷா உ உகரா கமராக்கடைகள் தயா | • rl 

1. கிரகங்களின் சத்ரு மித்திரர்கள் மூலச் சுலோகத்தில் 
கண்டிருப்பது சில இடங்களில் ஜோதிட சாஸ்திரத்துக்கு 
மாறுபட்டிருக்கிறது . அந்த இடங்களை ஜோதி சாஸ்திரத் 
துக்கு அனுகுணமாகத் திருத்தப்பட்டிருக்கின்றன . 


சநஸாலா | 


175 


முக்ஷண ) 


கதளறுள வாதுஜராலில் வகதி த 3 | 
தநராபெக்ஷ 20 நீவ . வியி தவொஜயெயஃ || சுஎ || 


( 66-67 ) மேஷம் , வ்ருஷபம் , மகரம் , கன்னி , கடகம் , 
மீனம் , துலாம் இந்த ராசிகள் முறையே சூரியன் , சந்திரன் , 
செவ்வாய் , புதன் , குரு , சுக்கிரன் , சனி இவர்களின் உச்ச 
ஸ்தானங்கள் , உச்ச ஸ்தானத்திலிருந்து 7 வது ராசி நீச 
ஸ்தானமாகும் . 


கதJPIU )-ுக . வாசனா ந் நக்ஷதவாலாகடி 
கத J- நாக்ஷராபெ y வதஷ TOUT க த ஜெசு || 


வாபபீ . ெெவவ பத ஜ ) பெஷாரெவ லூவஹா: | 
ஜாஉபாஷகராலிய ஷட அதயளவிபெஷத : ||சுகூ 


varாவுவ மா Y சுதிதுஜாஹாவஹா ! 
பாகு - நீவ வய ஹதி வஜயெஜுலு நயா || எய || 


( 68-70 ) சில்பத்தைச் செய்விக்கும் 

யஜமான 
னுடைய ராசிக்கு சில்பத்தின் அளவினால் ஏற்பட்ட 
நக்ஷத்திரத்தின் பாம்சம் அனுகூலமாக இருக்கவேண்டும் . 
எஜமான னுடைய நக்ஷத்திரம் , நாம நக்ஷத்திரம் இவை 
களுக்குரிய ராசிக்கு நாலாவது , ஆறாவது அம்சத்தை விலக்க 
வேண்டும் , பனிரெண்டாவது 

ராசியையும் 

விலக்க 
வேண்டும் . மற்றவை சுபம் . இது பொது விதி . 
8 வது , வேது , 4 வது ராசிகள் ஒரே அம்சமாக இருந்தாலும் 
அல்லது மித்திரனது அம்சமாயிருந்தாலும் , உச்சாம்சமா 
யிருந்தாலும் சுபத்தையே கொடுக்கும் . சத்ரு ராசியும் 

ராசியும் கெடுதியையே உண்டாக்கும் . அவற்றை 
விலக்க வேண்டும் . 


12 வது , 


176 


காையிகாரெச 


( சூயாதி 


ஸவ தஜூதவெடிய . நவ ஹாநா நவாலகடி | 
தவாஃ பாகிஸுகி யநொ நாவதி : கிம் ||எக | 
நி r திரய நஃ வெஷொ நவாபா நி லவதி ஹி | 
தலா வவிவச ( வாய ந 0 ) ஷண . வஜயெலுநயா 


! 


இவை 


( 71-72 , ஏழு , ஆறு , ஐந்து , நான்கு இவைகளால் பெருக்கி 
ஒன்பதால் வகுக்க மூன்று வகையாகக்கிடைக்கும் மிச்சம் 
நவாப்சமாகும் . ஒன்பது நவாம்சங்களுக்கும் முறையே 
தஸ்கரன் , சக்தி , புக்தி , தன்யன் , ராஜா , க்லீபன் ( அலி ) 
பயமின்மை , அதனன் ( தரித்திரன் ) ப்ரேஷ்யன் ( வேலைக் 
காரன் ) என்ற பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன . 
களுள் தஸ்கரன் , அதனன் க்லீபன் இந்த நவாம்சங்களை 
விலக்கவேண்டும். மற்றவை சுபம் . 
வய- ய நவாஷாவெெகலியில் வாதியாதாஹரொசா 
நநாமாகயாரிகா ணாவெதி நவ நஃ || 
நடிா ரிகாவி நா வா ந ச அவியீயதெ | 
சுயமாஜியயவெ- வஜிதா நவதீ வி நா || எச | 
பழ வ டி ஷஜீ வி தீயா வஜிதா உதா : | 

( 73-75 ) ஒன்பது , எட்டு , ஆறு இவைகளால் பெருக்கி 
80 ஆல் வகுக்க கிடைக்கும் மிச்சம் திதியாகும் . திதிகளுக்கு 
நந்தா , பத்ரா , ஐயா , ரிக்தா , பூர்ண என்று ஐந்தைந்து 
நிதிகளுக்கு வரிசையாகப் பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன . 
இவைகளுள் நந்தை , ரிக்தை இவையிரண்டையும் தயார் 
மற்றவை சுபம் . ஒற்றைப்படைத் திதிகளில் நவமியைத் 
தவிர மற்றவை சுபம் . இரட்டைப்படைத்திதிகளில் தசமி , 
ஷஷ்டி , துவிதீயை இவை சுபம் . 


Tுவாய 


177 


நக்ஷண . ] 


தியிவாரஸaாயொம் . சுகா நா விபெஷ த 3 || 


உாடிபொ காஸ்ரீ ெெவவ வவ அ வி தீயகா | 
ஷா தயாஷ 8 ெெவவ நவதி அ தெயெவ வ | எசு ! 
உணயொமதி வாத சுநெ ஷா 22 J - 50 ஓவெச | 
( 75-77 ) திதி , கிழமை இவ்விரண்டும் 

இவ்விரண்டும் சேர்ந்து 
ஏற்படும் சேர்க்கையின் யோகம் வருமாறு : - ஞாயிறு முதல் 
ஏழு நாட்களிலும் முறையே த்வா தசி , ஏகாதசி , பஞ்சமி , 
த்விதீயை ஷஷ்டி , அஷ்டமி , நவமி இவை சேர்ந்தால் 
அதற்கு தண்டயோகம் என்று பெயர் . அதை விலக்க 
வேண்டும் . மற்றவை சுபம் . 
தியிவாரக்ஷயொ ம , து வக்ஷ) தெ தபெஷத : || 
சூதாஹிவ வதுெெவது தீயகெ | 
ஔசெது வளண ரெவதள ஹாணா 

வலள வலம் | எஅ | 
ஜீவெஷ திவாஜெஷாவாஷச பு சூ ரொஹிணீ | 
கரஷெவரவ தீெெவவ வாபெெவவதெ தயா || எகூ ! 


நாயொம திவாத கநஷா88 J -50 லவெசு | 

( 77-80 ) திதி , கிழமை , நக்ஷத்திரம் இவை மூன்றும் 
சேர்ந்த சேர்க்கையினாலுண்டாகும் யோகம் இனி சொல்லப் 
படுகிறது , ஞாயிற்றுக்கிழமையோடு , கார்த்திகையும் 
பஞ்சமியும் சேர்ந்தாலும் , திங்கட்கிழமையோடு சித்திரையும் 
த்வி தீயையும் சேர்ந்தாலும் , செவ்வாய்க் கிழமையோடு 
பௌர்ணமியும் ரேவதியும் சேர்ந்தாலும் , புதன் கிழமையோடு 
பரணியும் சப்தமியும் சேர்ந்தாலும், வயாழக் கிழமையோடு 


178 


விலகாையிகாரெ 


( சூயா 


ப்ரதமையும் . கேட்டையும் சேர்ந்தாலும் , வெள்ளிக் கிழமை 
யோடு ரோஹிணியும் அஷ்டமியும் சேர்ந்தாலும் , சனிக் 
கிழமையோடு ரேவதியும் த்வாதசியும் சேர்ந்தாலும் , நாச 
யோகம் என்று பெயர் . இது விலக்கத்தக்கது . மற்ற 
சேர்க்கைகள் அமிர்தயோகம் ஆகும் . 


நாராழிவரலவ யொ நிஷிஃக்ஷவயெ தயா | அய || 
செஷ : வவ - விஷுஜாவொயஜொ WCaux 

கெஸரீ 
வலாாபெயாவரஷலு : வெராநாம Y வாய : | அக || 
யஜஹவரஷாஹஹீலூரா வஜயெசு | 

ராசா நாது வா நா வாலாஜாவிதயெவ வ ] 
வவ-பாலாவி தாயொ நி 3 வூாஉக்ஷிண க ஜெணது 
வரஹணொzTுவ தெஷு வராவ J- 5 நிஷிய தொ 
ததசலால் 
சஜாநெஜு த yr_P3 வூகாணொ வஜாயதெ 

( ஜாயதெயஷ ) | 
20 வாைவாத தெதொ வி வியீயதெ அச || 
யஜக்ஷெது மெ . வா மஜ . வா வஷலு 

Uுடி 
ஹி.ஹக்ஷகெ யூஜொஜா -5 : W. நயாகராஜிவய- 3 || 
வரஷஷா நாஜொஹஹீயகள வதய நவளை 
மஜ ஜா ெநயஜொஜாதொ நித கருதாண eாவிரொசு || 
உதர வரஷ R. ஹ வலயக காண வடி 
வஜிலெ கொரீயக காண த ந ஸய : | அள ! 


| 


கநஸாயா 


179 


ஓக்ஷணம் ) 


உக்ஷிணெ வரஷஹஷி ய வலவ_விவதாம் 
ஸவெ -3zவக்ஷவடியாதி நவாக்ஷயது 

குத, விச 1 அஅ 
யுதயொ நிரிதிவாத சயெெழாயவக்ஷ தெ | 
சுயழ. தி விய ஜெதய வயயெச வவ- வச 

கரகாச | அகூ || 
( 80-89 ) இனி யோனி என்பது சொல்லப்படுகிறது . 
9 , 11 3 இவைகளால் பெருக்கி எட்டால் வகுக்கக் 
கிடைக்கும் மிச்சம் 3 வகையான யோனியாகும் . அவை 
களுக்கு முறையே த்வஜம் , தூமம் , கேசரி ( சிம்மம் ) நாய் , 
வ்ருஷபம் , கழுதை , யானை , காகம் என்று பெயர் . இவைகளை 
கிழக்கு முதல் எட்டு திக்குகளிலும் ஸ்தாபிக்கவேண்டும் . 
யோனிகளில் த்வஜம் , சிம்மம் , வ்ருஷபம் , யானை இவை 
நான்கும் சுபம் . மற்றவை அசுபம் . கிராமம் முதலிய 
நிர்மாணங்களுக்கும், ப்ராஸாதம் முதலிய நிர்மாணங் 
களுக்கும் கிழக்கு முதல் எட்டு திக்குகளுக்கும் 

எட்டு 
யோனிகளும் உரித்தாகும் . யோனியானது கிழக்கு 
முகமாக மத்தியில் இருக்கும் ப்ரும்ம ஸ்தானத்திற்கு நேர் 
முகமாக இருப்பது சுபம் . 

இருப்பது 
விலக்கத்தக்கது . மேலும் அந்தந்த யோனிக்குரிய 
ஸ்தானத்தில் அந்தந்த யோனியையுடைய அளவுள்ள 
நிர்மாணம் ஏற்பட்டால் அது சுபத்தையே கொடுக்கும் . 
மற்ற யோனிகளுள்ள நிர்மாணம் ஏற்பட்டால் அதனால் 
ஏற்படும் பலன் 

சொல்லப்படுகிறது . த்வஜ 
யோனியி னிடத்தில் சிம்ம யோனி அல்லது வ்ருஷப 
யோனியுள்ள 

நிர்மாணம் சுபம் . சிம்மயோனியின் 
க்ஷேத்திரத்தில் த்வ ஐயோனியுள்ள 

நிர்மாணம் ஏற் 
* ந Pg0 ) உதி வாாதாடி ! 


பின்புறமாக 


இனிச் 


180 


கஷாயிகாரே 


( சூயாதி 


படுத்தினால் தன தான்யம் விருத்தியடையும் 

வ்ருப 
யோனியின் ஸ்தானத்தில் த்வஜயோனி, கஜூயோனியுள்ள 
நீர்மாணம் ஏற்படுத்தவதனால் புத்ரன் தனம் இவை 
உண்டாகும் . கஜயோனியின் ஸ்தானத்தில் த்வஜயோனி 
யுள்ள நிர்மாணம் ஏற்படுத்துவதனால் எல்லா சுபங்களும் 
உண்டாகும் . மேலும் வடக்த திக்கில் வ்ருஷபம் அல்லது 
சிம்மம் சேர்ந்தால் மரணம் சம்பவிக்கும் . மேற்கே சிம்ம 
யோனி சேர்ந்தாலும் அதேபலன் . தெற்கில் வ்ருஷபம் 
கஜம் சேர்ந்தால் ஆபத்தை உண்டாக்குர் . வ்ருஷபத்தின் 
ஸ்தானத்தில் மற்ற யோனிகளைச் சேர்க்கலாம் . மற்ற 
யோனிகளின் ஸ்தானங்களில் வ் நஷபத்தைச் சேர்க்கக் 

இவ் வாறாக இரட்டைப்படை யோனி சொல்லப் 
பட்டது . ஒற்றைப்படை யோனியும் 1 இப்படியே மூன்று 
வகையாகப் பிரித்துப் பலன் கொள்ளவும் . 


கூடாது 


வலவயொநிஷயாவது யொ நி : வாசு தீரணி 

யொ நிகடி 
ஷஷலமாயா யே ) ேவது தயா | கூய 1 
ெெயவதா நிஷய லயொநிஷி : க்ஷவயெசு 


த தக 


வளவ லவஜரொயொ நிலதயொ நிவி.யீயதெ | 


வரயிவாவஜயா தெஜொவாயராகாவெவ | 
க்ஷவயெததுயொ நிஜலாச உக்ஷிணாஹவ நீயகடி | 


மாஹ வத தி.விஜாழி பெவயாவ விஜே தொ 
ஷ ஷேஷொ யே ) : வஜிதாஜாநவஜிதா: 1 

இந்த ச்லோகத்தின் பிற்பகுதியின் பொருள் சரியாக 
விளங்கவில்லை . 


1 . 


சுநாவல் 


*181 


யாக்ஷணம் ] 


ஹூதெஷு வரயிவீஜொதி : பொஷாவ நா நி 

வஜயெச 
மாஹவதாஹவ நீயள வஜிதள வாம் ) 

வஜி_தள || கூச 


P3 லவ - க்ஷன் Moe.50 க்ஷிணொ-தர 
aw )ு WI : வாசு வஜிஜெ ஷேஜொலவெச 1 
வலவெ பஷாவிவா.நா வஜிதெ வரயிவீஜமோ 
வாாணெ உக்ஷிணெலொஜெ லௌவ 

ஜாஹவ நீயகடி || கூகா !! 


லெவெ - ஷாவிவாஜூ.நா மாஹவதது 

யொஜயெசு 


வதவியவூகாரெண யொ நிஷெகெ நஸயுதடி 


யமா நா வ சுயம . மாசுய லவ- யொநிகம் 
குயாதீநு யொஜயெலீஜாநு வவ 10 வவெ- ண 

Mones || கூஅ !! 


ஜி தீயெந வி.தீய ு தர தீயெ ந தர தீயகடி 
தல வயபாயெெகவ -சலி ஹா நிஜாகவ யா || 


யயாக செணகதவ விவரீத விவசகாடி | 


( 90-100 ) யோநியை ஏமாகவும் , ஐந்தாகவும் , 
மூன்றாகவும் கணக்கிடலாம் . ஏழாகக் கணக்கிடும் போது 
அவைகளுக்கு ஸப்த ஸ்வரங்களின் பெயர்கள் இடப்படு 
கின்றன . அதாவது முறையே ஷட்ஜம் , ரிஷபம் , காந்தாரம் , 
மத்யமம் , பஞ்சமம் , தைவதம் , நிஷாதம் என்பவை ஒன்று 


182 


வாகலாயிகாரெ 


( சூயாரி 


படுகின்றன . 


முதல் வரிசையாகப் பெயர்களாகும் . ஐந்தாகக் கணக்கிடும் 
போது பஞ்ச பூதங்களின் பெயர்கள் இடப்படுகின் றன . 
அதாவது முறையே ப்ருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாசம் 
என்பவை முறையே ஒன்று முதல் பெயர்களாம் . மூன்றாகக் 
கணக்கிடும் போது 3 வித அக்னிகளின் பெயர்கள் 

அதாவது முறையே தக்ஷிணாக்கினி , ஆஹவ 
நீயம் , கார்ஹபத்யம் என்பவை பெயர்களாம் . ஏழாகக் 
கணக்கிடுவதற்கு ஏழால் வகுத்த மிச்சத்தையும் ஐந்தாகக் 
கணக்கிடும் போது ஐந்தால் வகுத்த மிச்சத்தையும், 
மூன்றாகக் கணக்கிடும் போது மூன்றால் வகுத்த மிச்சத்தையும் 
எடுத்துக் கொள்ளவேண்டும் . ஏழாகக் கணக்கிடும் 
யோநியில் ஷட்ஜம் , ரிஷபம் , மத்யமம் இம்மூன்றும் சுபம் . 
மற்றவை அசுபம் . 5 ஆகக் கணக்கிடும் யோநியில் ப்ருதிவி , 
தேயு , இரண்டும் சுபம் . 

மற்றவை அசுபம் . மூன்றாகக் 
கணக்கிடும் யோனியில் கார்ஹபத்தியம் , 

ரண்டும் சுபம் . மற்றவை அசுபம் . மேலும் ஸப்த 
யோநியில் ஷட்ஜம் எந்த திக்கிலும் சுபம் . மத்யமம் தெற் 
கிலும் வடக்கிலும் சுபம் . ரிஷபம் மேற்கில் சுபம் . பஞ்ச 
யோநியில் பருதிவியும் அப்பும் எல்லாவிடங்களிலும் சுபம் . 
த்ரியோ நியில் ஆஹவ நீபம் மேற்கிலும் , தெற்கிலும் , வடக் 
கிலும் சுபம் . கார்ஹபத்தியம் எல்லாதிக்குக்களிலும் சுபம் . 


ஆஹவநீயம் 


இவ் விதமாக 4 வகையாக யோநியை ஆயாதி சுத்தி 
செய்யும் போது ஏதாவது 

வகையில் சுத்தியாக 
வேண்டியது அவசியம் . மேலும் இரட்டைப்படை யோநி 
யின் ஸ்தானத்தில் இரட்டைப்படை யோநியுள்ள 
நிர்மாணத்தைச் செய்ய வேண்டும் . ஒற்றைப்படை யோ நீ 
யின் ஸ்தானத்தில் ஒற்றைப்படை 

இரட்டைப்படை 
இரண்டு வகை யோநியுள்ள நிர்மாணத்தை பும் செய்யலாம் . 
மேலும் ஸப்தயோநி , பஞ்சயோநி , த்ரியோர் இந்த மூன்று 


கதவ 


183 


( க்ஷண ] 


வகையாக யோநி சுத்தி செய்யும்போது அததற்கேற்பட்ட 
விதிப்படி கணக்குப் பார்த்துக் கூடுதல் குறைத்தல் செய்ய 
வேண் டும் . ஒன்றோடொன்று கலந்து சுத்தி செய்யக் 
கூடாது . 

அது ஆபத்தை உண்டாக்கும் . 


ெெசதருவணரொவது நவபஷாதி 

ஹுகாம் || || 


கழி நீர பரீஷ வஷ வெமணா: ஷரதா : | 
தீண தாராணி வவாணி ரொ Ua • 

தயெவது || ளக | 


வாணாமாவ விஜெயா சாஷா உதி கீதிதாம் | 
கத்திகா வ 2 வா 2 z ஷா விபாவாத்தாரகா Imell 
நாவிஷா விகுவலயகா ஜொ 200 வராக்ஷவால் | 
வமணவொத3.விகாசு தஆஸ்ரீய நவய- நடி || ங | 
8 ய ) 3. ஷெவாஷ ° வ த வௌாலிவய- நடி 1 
சுய ஜெவராக்ஷஸ சூயஸ்ரீய நஜாதிரொச || ச | 


8 நஷக்ஷயக காண ஆவியீயதெ ! 


( 100- : 05 ) அனுஷம் , திருவோணம் , ரேவதி , 1 புனர் 
பூசம் , ஸ்வாதி , ஹஸ்தம் , அசுவதி , மிருகசீர்ஷம் , பூசம் , 
இவை தேவகணம் . பூரம் , பூராடம் , பூரட்டாதி , 
உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி ரோஹிணி , பரணி , 
திருவாதிரை , இவை மனுஷ்யகணம் கிருத்திகை , மகம் , 

1. சோதிட நூல்களில் ரேவதி மனுஷ்யகணம் என்றும் , 
சதயம் மனுஷ்யகணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . 
S - 13 


184 


லகாையிகார 


( சூயாதி 


ஆயில்யம் , விசாகம் , சதயம் , அவிட்டம் , சித்திரை, கேட்டை , 
மூலம் இவை ராக்ஷஸகணம். கர்த்தா வின் நக்ஷத்திரம் 
அல்லது நாம நக்ஷத்திரமும் சில்பத்தின் அளவால் கிடைத்த 
நக்ஷத்திரமும் ஒரே கணமாகில் உத்தமம் . சகல சம்பத்தும் 
உண்டாகும் . இவை தேவகணம் , மனுஷ்ய கணமானால் 
மத்யமம் . புத்திர பெளத்திர விருத்தியுண்டாகும் . இவை 
தேவகணம் ராக்ஷ ஸகணம் ஆனால் அதமம் . ஆயுள் , சம்பத்து 
இவையுண்டாகும் . இவை மனுஷ்யகணம் 

ராக்ஷ ஸ 
கணமானால் மரணத்துக்கு ஹேது உண்டு . 


--நக்ஷத, வாராலயக யொ ம . தசவூவியீயதே ! 
வியாவாவோ 2 ராயா ரவி ஷாதிஷரொஹிணீ | 
காதி நீர-மயிரொஜெஜா யெ - டியா யாவாம் || 
தீணுதராண சி வோவித Z ராயிகா | 
விலாவாலொகோ மாயொமொ 2 ந யாவாடி 
ஞொ வொதராஷா , வியாவானவணாவடி 
ஜெ.ஷாதவிஷ ஜௗ ெமாயொமொயாவாடி 


வவ- தயொவோஸவபாஷ) வளஷாயம் 

பயஓயா 
arவரா நீவொயெ மாயொமொ நயா 

வராஃ பாகூட 


உதராஷாரொஹிணளவாரணாகதிகொதரா 
ஆரமயிரொதரெஜீவெ மாயொமொயாவாரா81 
சவிஜாவி குரொஹிணள ெெசய 

வோலயா | 


*ுவாயடா 


185 


க்ஷண ] 


சேர்ந்த 


என் 


. 


வஷாரெஷாஷரமொவாரெ மாயொமொ 

2.நயாவரா கைக | 
உதாரவ தீ பரவணெதிஷ வாாணெ | 

தொதாவ நள நொ நயா வாடி 
( 105-112 ) நக்ஷத்திரமும் 

வாரமு 

ம் 
யோகங்கள் இனிச் சொல்லப்படுகின் றன . ஞாயிற்றுக் 
கிழமையோடு விசாகம் , மகம் , அனுஷம் , அவிட்டம் , பூசம் , 
ரோஹிணி , அசுவதி , மிருகசீர்ஷம் , 

கேட்டை இவை 
சேர்ந்தால் அதற்கு தக்த யோகம் 

பெயர் . 
எரிந்த யோகம் என்பது 

அதன் 

பொருள் . 
நல்லதல்ல . மற்றவை சுபம் திங்கள் கிழமையோடு உத்திரம் , 
உத்திராடம் , உத்திரட்டாதி , கார்த்திகை, மகம் , சித்திரை , 
அனுஷம் , திருவாதிரை , விசாகம் இவை சேர்ந்தாலும் 
கர யோகம் என்று பெயர் .. அதாவது விஷ்யோகம் . 
இதுவும் நல்லதல்ல . 

மற்றவை சுபம் . 

செவ்வாய்க் 
கிழமையோடு பூரட்டாதி , உத்திராடம் , 

வீசாகம் , 
திருவோணம் , திருவாதிரை , சேட்டை , சதயம் இவை 
சேர்ந்தாலும் கரயோகம் 

கரயோகம் ஆகும் . புதன் கிழமையோடு 
பூரம் , பூராடம் , பூரட்டாதி , மகம் , ரோ ஒலிணி , பூசம் , 
ரேவதி , 

, பூஷா , யமன் , தேவதையுள்ளவை , சியாமா , வரா , 
அசுவதி இவை சேர்ந்தாலும் கரயோகமாகும் . வியாழக் 
கிழமையோடு உத்திராடம் , ரோஹிணி , சதயம் , கார்த்திகை , 
உத்திரம் , மிருகசீர்ஷம் , 1 உத்திரம் இவை சேர்ந்தாலும் 
கர யோகமாகும் . வெள்ளிக்கிழமை யோடு அவிட்டம் , 
சித்திரை , ரோஹிணி , அனுஷம் , விசாகம் , மகம் , பூசம் , 
ஆயில்யம் இவை சேர்ந்தாலும் கரயோகமாகும் . சனிக் 

1. உத்திரம் இரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது . 
இரண்டாவது உத்திரம் என்ற சொல்லுக்கு மிருகசீர்ஷத் 
துக்கு அடுத்தது என்று பொருள் கொண்டால் அதற்குத் திரு 
வாதிரை என்ற பொருள் கிடைக்கும் . 


186 


கஸாயிகார 


[ சூயாதி 


கிழமையோடு உத்திராடம் , ரேவதி , ஹஸ்தம் , திருவோணம் , 
பூசம் , சதயம் , புனர்பூசம் , உத்திரம் இவை சேர்ந்தாலும் 
தக்தயோகமாகும் . இவை தவிர மற்ற சேர்க்கைகள் சுபம் . 
ஜாதக வியெய வாச வராஹணாதி 

வதவி 
வதாயிகாரத UDO விஷஷாக தயா |ாகஙா 
வது வி_யாக ெெவவ ஷொ AUDron ) தெயெவவ | 
ததகெகாாயக ததஜாத 70 8 த பாகச || 
தவமாஷ வவரலா து ஸவவிதெவி நடி | 
ஜிஜ ந நரவவிட ஜாதிஜாதொ சூ வெணத || 
ஆரமலிரஸி ஜெ . ஷா வவ- யொவ பாஜிக்ஷெ ! 
யஜி.நா 
நா வியிவ்வா நா 3 க்ஷ , தயகம் | ககசு !! 
யநகவைஜூவரலி20வாகாநாடி 
தவி ெநஷஹியக , வா சூயா நா து பொலு நடி | 

( 113-117 ) சிற்பம் எந்த எஜமானனுக்காக 
நிர்மாணிக்கப்படுகிறதோ 

அவனுடைய ஜா தியைப் 
பொறுத்து சிற்பத்தின் அளவோடு அடியில் விவரிக்கப் 
படும் ஜா த்யப்சம் என்பதைச் சேர்த்துக்கொண்டு ஆயாதி 
சுத்தம் செய்ய வேண்டும் . சிற்பத்தின் அளவில் 84.ல் 
1 பங்கு பிராம்மண ஜாதிக்கும் , 62 - ல் 1 பங்கு க்ஷத்திரிய 
ஜாதிக்கும் , 24 - ல் 1 பங்கு வைரிய ஜாதிக்கும் , 16 ல் 1 பங்கு 
சூத்கிர ஜாதிக்சம் சேர்த்தக்கொள்ளவேண்டும் . ஜாத்யம் 
சத்திற்கான பாகத்தைச் சேர்த்துக் கிடைத்த அளவை 
எட்டால் பெருக்கி இருபத்தேழால் வகுக்கக் கிடைக்கம் 
மிச்சம் அச்வினி முதலாக தினம் அல்லது நக்ஷத்திரத்தைக் 
குறிக்கம் . உதாரணமாக சிற்பத்தின் அளவு நான்கு 
ஜாதிகளுக்கும் முறையே 84 , 62 , 24 , 16 எனக் கொண்டால் 


| 


கயை 


187 


ஓக்ஷண ) 


ஜாத்யம்சத்தைச் சேர்த்த அளவு முறையே 85 , 63 , 25 , 17 
என ஆகும் . இவற்றை 8 ஆல் பெருக்கி 27 ஆல் வகுக்க 
வரும் மிச்சம் முறையே மி ந = சீர்ஷம் , சேட்டை , பூரம் , 
அச்வினி ஆகும் . இவ்விதமாகக் கிடைத்த சிற்பத்திற்கான 
நக்ஷத்திரம் கர்த்தாவின் நாம நக்ஷத்திரத்துக்குச் சமமானால் 
தன விருத்தி , குல விருத்தி , பசு விருத்தி , பூமி விருத்தி 
இவைகளைக் கொடுக்கும் . அல்லது சிற்பத்திற்காகக் 
கிடைத்த நட்சத்திரத்திற்கு நாம நட்சத்திரம் அனுகூல 
மாக இருந்தாலும் சுபம் . 


. 


ஹாநொ வலயக பாஜாகாவாஜுஷ | 
சூயா? QUTO வ.ஜெ வாது சூயா 200 வினா நகடி 
வாவெராவிகா நா வ சூயா 100) ஆயொஜயெசு ! 
பாதாலாக தி 020ாதி ஐஜெ காபொம் 


யொஜயெசு கககூ ] 


( 118-119 ) விமானம் , வாஸ்து அல்லது ஏனைய 
கட்டடம் , பிம்பங்கள் இவைகளின் அளவு அரசன் அல்லது 
மற்ற கர்த்தாவினுடைய நக்ஷத்திரத்திற்குப் பொருத்த 
மான அளவாகவே இருக்கவேண்டும் . அப்படிப் பொருந்தா 
விட்டால் அளவை நூறு 

கூறாக்கி 

உள்ள அளவோடு 
முப்பது பங்கு முதல் நூறு பங்கு வரையில் பொருந்தும் 
அளவு கிடைக்கிறவரையில் சேர்த்துக் கொள்ளலாம் . 
வனவனாயாவிகள் வொத தத த ஆவக்ஷ தெ | 
யொம லொ ம . வபஷாவி . வீர யா ) 

யந ஸுவடி ! க 20 | 


wa ஜதா ந வ லொம் வஸிலிஉ . வாய உாயகம் 
வாபாய த.நாஜா நியயாய ததயா நி வெ !! கஉக || 


188 


விகளாயிகாரே 


( சூயாதி 


பட்டது . 


என்று 


( 120 121 ) இவ்வாறாக ஆயா திக்கணக்கு சொல்லப் 

அவை ஒவ்வொன்றின் பயன் இனிச் சொல்லப் 
படுகிறது . ஆயம் பனிரெண்டுக்கும் முறையே யோகம் , 
( அதிர்ஷ்டம் ) போகம் , ( சுகானுபவம் ) . ஸம்ப்ராப்தி 
(கிடைத்தல் ) வீரம் , தான்யம் , தனம் , சுகம் , தர்மம் , 
ஞானம் , யோகம் , சித்திதம் ( சித்தியைக் கொடுப்பது ), 
அர்த்ததாயகம் ( செல்வத்தைக் கொடுப்பது ) 
பெயர் . அவற்றின் பலனும் பெயர்களின் பொருள்களே 
யாகும் . 
கழி நாம் தயா ராவவத,வய- நடி | 
வக்ஷஹீ ந அ விஜய . உரி ஸ்ரீ நரணாடி | 
வகு நா வ ஷிவமாக உதெ தெவடிய நாகதம் | 

( 122-123 ) வ்யயம் பத்து வகைக்கும் பேயர்கள் 
வருமாறு : - அக்னி , நாசம் , ருத்தி ( செல்வம் ) ஆபவத் ( ? ) 
புத்ரவர்த்தனம் . சக்ஷர் ஷீணம் , விஜயம் , தரித்திரம் , 
ஸ்ரீப்ரதம் , புத்ரநாசம் , புஷ்டி இவைகளாம் . இவைகளின் 
பலன்களும் இப்பெயர்களின் பொருளேயாகும் . 
சூயாயிக . வய r ண தத லு 20 JAN | 
வயாயிகவலே யதச வலவவவசக்ஷயொ ஒவெசு | 


( 123-125 ) ஆயம் அதிகமாகவும் வ்யயம் குறைவாக 
வும் இருப்பது சுபத்தைக் கொடுக்கும் . வ்யயம் அதிகமாக 
வும் ஆயம் குறைவாகவும் அல்லது இரண்டும் சமமாகவோ 
இருந்தால் சம்பத்தைக் குறைக்கும் . 


... 


சந MIRU : | 


180 


க்ஷண ) 


5. நீவ ஆய ஹதி வஜ யெுலு.நயா | கஉகூ || 
தவரா நாராஷொ ஜுகிய நயா ந ) விவரஜா | 
கெ வாரொமாய.ந வ ய நஜொ வெசு !! 
--இரவ : க்ஷெதாயவ.ய_ Ug தீவ : கஹாபொச | 
Gr.F : வி.யாரொம) உரிநொ ய ந நா நடி | 
வெஷ த ஜெச ஜயலாத 

வளதாலிவய- ந . | 
நவாகவ ஜெதய தலூலுவ J2 + || கஉகூ | 


( 126-129 ) சத்ரு ராசியும் நீச ராசியும் கெடுதியைச் 
செய்யும் . அதை விலக்கவேண்டும் . நவாம்சம் ஒன்பதின் 
பலன் வருமாறு : 

தஸ்கரம் நாசத்தையுண்டுபண்ணும் . 
புக்தி தன தான்யத்தை விருத்தி செய்யும் .. சக்தி 
ஆரோக்கியத்தைக் கொடுக்கும் . தன்யம் தனத்தைக் 
கொடுக்கும் . ந்ருபன் பூமி ஆயுள் இவற்றை விருத்தி 
செய்யும் . க்லீபன் கலகத்தை உண்டாக்கும் . நிர்பீதி 
பிரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் . தரித்திரம் 
தனத்தை நாசம் செய்யும் . ப்ரேஷ்யன் ஜயத்தையும் புத்ர 
பௌத்ராதிகளையும் விருத்தி செய்யும் . 


தியீ : வவாவாள ஜ ! வா ஆயாவிவஞாவனும் | 
தெயாவி . நா ( வஜயா)வயா விகாச வி.தீயாயா 

W. 

நக்ஷய | கஙய || 
தரதீயா விஜய . ஜெசூய வதாயீ , விஜயக்ஷயடி ! 
வது தவரலி : வாச ஷஷீவாயஷ ) 

வய- நடி | கநக ! 


190 


ஸ்களாயிகாரெ 


( சூயாதி 


1 


வயொமகாவாதா கஷாரொம வயந, 
நவ ய ந ந TU- மாசு ப வலொமகா || கங 2 || 
வனகாப வய : ஜொகா வா வதவய f | 
லவ - வலவச குயொலா ததா ய ந நா நடி | 
திரவதுவா வளவ ததா து விநாயகர் , 

( 131-131 ) திதிகளைப் பூர்வபக்ஷம் பதினைந்து , அபர 
பக்ஷம் பதினைந்தாகப்பிரித்துப் பலன் புரிந்து கொள்ள 
வேண்டும் பூர்வ பக்ஷத்தில் பிரதமை விலக்கத்தக்கது . 
த்விதீயை தனத்தைக் குறைக்கும் . த்ருதீயை ஜயத்தைக் 
கொடுக்கும் . சதுர்த்தி செல்வத்தைக் குறைக்கும் . பஞ்சமி 
புத்ர விருத்தி செய்யும் . ஷஷ்டி ஆயுளை விருத்தி செய்யும் 
சப்தமி சௌக்யத்தைக் கொடுக்கும் . அஷ்டமி ஆரோக்கியத் 
தைக் கொடுக்கும். நவமி தன த்தை நாசம் செய்யும் . தசமி 

காலம் செளக்கியத்தைக் கொடுக்கும் . ஏகாதசி 
ஆயுளை விருத்தி செய்யும் . த்வாதசி புத்ர விருத்தி செய்யும் . 
த்ரயோதசி எல்லா ஸம்பத்தையும் கொடுக்கும் . சதுர்த்தசி 
யும் தனத்தை நாசம் செய்யும் . பௌர்ணமி அதிக 
சத்தியைக் கொடுக்கும் . அதன் பிறகு உள்ள 

அபர 
பக்ஷத்திலுள்ள 15 திதிகளும் தனத்தை நாசம் செய்யும் . 
நக்ஷத, வாராலயத தியியொ நிவஞாநித , || கஙச || 
தலு) ஹெவாவாத தவள தாலி 

வய- நடி / 


வெகு 


( 134-135 ) நக்ஷத்திரம் , கிழமை , திதி , யோனி 
வைகளெல்லாம் சேர்ந்து நல்ல பலனைக் கொடுக்கக் 
கூடியவைகளாக ஏற்பட்டால் அதுவே சுபம் , புத்ர 
பௌத்ரர்களை விருத்தி செய்யும் . 


குவால் | 


191 


ஓக்ஷண ) 


யஜாவாயலாது யசு புலூாஹொவ தே || 
ஸ்ரீகாதாழி நாம் வாச விஜய கஹை ஒவெச 
ஜாலு வ ரொம . லாச சூரொம 

ய ந நா நடி 1 கஙசு || 


வகை 


( 135-136 ) த்வஜம் முதல் வாயஸம் வரையிலுள்ள 
எட்டு 

யோனிகளுக்கும் பலன் முறையே ( 1 ) 
செல்வத்தை உண்டாக்குவது ( 2 ) அக்னியினால் கெடுதி 
( 3 ) ஜெயம் ( 4 ) கலகம் ( 5 ) புத்ரோத்பத்தி ( 6 ) வியாதி 
( 7 ) ஆரோக்கியம் ( 8 ) தனநாசம் ஆகும் . இவ்விதமாக 
அஷ்டயோனிகளின் பலன் சொல்லப்பட்டது . 


| 


கஷயொ நிரிதிவாத ஸவயொ நிவி . 
ஷ : ஸ்ரீகாசாரொம ஷஷ சூவயந, || 


மாயாா : கஹ விஷாசு யே ) கொ ரொமஜொ 

ஹவெச 
வது 28 வதுவ J லி : பாச ததர ய ந நா நா | 
நிஷ வயத க வருசெவ . விவக்ஷெெண : | 


( 137-139 ) யோனியை ஏமாகக் கணக்கிடும்போது 
அவற்றின் பலன் இனிச் சொல்லப்படுகிறது . ஷட்ஜம் 
செல்வத்தை 

விருத்தி செய்யும் . ஆரோக்கியத்தைக் 
கொடுக்கும் . ரிஷபம் புத்திரர்களை விருத்தி செய்யும் . 
காந்தாரம் கலகத்தை விளைவிக்கும் . மத்யமம் வியாதியை 
உண்டுபண்ணும் . பஞ்சமம் புத்ர விருத்தி உண்டாக்கும் . 
தைவதம் தனத்தை நாசம் செய்யும் . நிஷா தம் வதத்தை 
உண்டாக்கும் . 


192 


லகல.ாயிகாரெ 


[ சூயாசி 


வரயிவாவியெயா நி வரயிவீ வாத வய- நா 
வலவ பகாய_விஜய_0 ஜனவலி , நா நடி 
காரதொண . விகாவாகாசெ வலவ_ Avo ஹ F : N 
உக்ஷிணாதிவியெயா நி உ V ணாவிவகாம் | 
ஸ்ரீவஹவ நீயாழிமாஹவத ஜயாயஷ8 | கசகா 
( 139-141 ) பஞ்சயோனியின் பலன் 

வருமாறு : 
• பிருத்வி புத்ரபாக்கியத்தைக் கொடுக்கும் . 

அப்பு . 
விருப்பங்களை நிறைவேற்றும் • தேஜஸ் நாசத்தைக் 
கொடுக்கும் . வாயு மரணத்தைக்கொடுக்கும் . ஆகாசம் 
எல்லாவற்றையும் அழிக்கும் . மூன்று வகையாகக் 
கணக்கிடப்படும் யோனிக்குப்பலன் , தக்ஷிணாக்னி ஆபத்தை 
உண்டாக்கும் . ஆஹவ நீயாக்னி செல்வத்தைக் கொடுக்கும் . 
கார்ஹபத்யம் ஆயுளை விருத்தி செய்யும் . 

படும் 
சூயா நா வறு . ஹெஷா துலு லவ 

ஸ w , மடி 
யஜுலு 20 வியாச யஜொஷ வேலூாஜ நடி ! 
தலாகவ - ஆயதெரு ஹா நா வயொஜயெசு | 
மணாயிகது யஜாஷ ஜொஷ ந 

ஷொஷலாக : || கசக !! 
( 142-143 ) இவ்விதமாக ஆயாதி முதலியவைகளுக்குச் 
சொல்லப்பட்ட சுப பலன்கள் உள்ளவை ஏற்கத்தக்கவை . 
தோஷமுள்ளவைகளாகச் சொல்லப்பட்டவை விலக்கத் 
தக்கவை . எப்படியாவது 

அளவைகளையே 
ப்ரயோகம் செய்யவேண்டும் 

அதிகமாகவும் 
தோவும் குறைவாகவும் இருப்பது குணம் என்றே கருதப் 
படும் . 


சுபமான 


குணம் 


சு நாயை ! | 


193 


நாக்ஷணம்] 


ஐ வா ஆதிவாவி 2 ந -நக்ஷதகெ யதி | 
த வாரஹண வா z ய ஜாவநகா 

தா வா || கசச ]] 


தவி நஷு வதிஷாபா வா காாயெத விவக்ஷணம் 
ஜீவ . வலவலாவிய வரைவதாரகம் | 


வாலாஜா நி P. மாநி வொஷாவ நவவ- கடி ! 
வானவி.மாநி விவா நி ததஜாறாறாயா நிவ கசசு | 


ஜீணொயாரணவவெ வா கரு 


வனவ o 


விபெஷதம் | 


மேலானது . 


( 144-147 ) லிங்க நிர்மாணம் செய்வதும் , பிம்ப 
நிர்மாணம் செய்வதும் அவற்றின் அளவைகளுக்கான 
நக்ஷத்திரத்திலேயே அவற்றிற்கான பொருள்களைச் 
சேகரிக்கவேண்டும் . சூல ஸ்தாபனம் செய்யும் விஷயத் 
திலும் அவ் வித நக்ஷத்திரமே 

இப்படி 
ஆரம்பித்துப் பிரதிஷ்டை செய்தால் ஜீவகளையுடனும் 
தெய்வ ஸாந்நித்யத்தோடும் , சந்திர சூரியன் உள்ளவரை 
சுகத்தைக் கொடுக்கக்கூடியதாகவும் விளங்கும் . 
ஆலயத்தின் ப்ராஸாதம் என்ற விமானத்தோடுகூடிய 
கர்ப்பகிருஹத்தை நிர்மாணித்தல் , லிங்கம் , பிம்பம் 
இவைகளை ஸ்தாபித்தல் , பால லிங்கத்தை ஸ்தாபித்தல் , 
பால பிம்பத்தை ஸ்தாபித்தல் , அவற்றிற்கான பாலாலயங் 
களை நிர்மாணம் செய்தல் , புதுப்பித்தல் இவை எல்லா 
வற்றையும் மேலே சொல்லப்பட்டபடி நாள் பார்த்துச் 
செய்ய வேண்டும் . 


சூயாவா நகலை சூயா நிந காரயெசு கசஎ !! 


194 


லகவாயிகாரெ 


( சூயாதியக்ஷணழ 


ஜாவா ஐ . ம 20 வொ 542 மாவலாநகடி 
லதாஹா ந .50 ஜெவஜெநாரவ தெமெவவ | 
சூயா நா ந க.த - வ ) சூ மெவிகாவிஷு | 
சு நா நா நி ஸவெபஷா சூயா.நா. து யொஜயெசு 1 || 


ப 


சூய வய வஹு ய.நாவஹ ஸாச 

வார . ந லய குலயொ ரிவரெெய ) 
ஷா OUT வசாலிதியியொ மவய : ஆவரெெய ) 
ய நா நலவலு ந ரவதெ Y UY || கருய || 

ஹரி : ஒடி லு || 
உதி சூயாவிறக்ஷண லவணடி ! 
( 148-150 ) ஸ்தாவரமான லிங்கம் , பிம்பம் இவைகளும் 
இடம் விட்டு இடம் மாறக்கூடிய பிம்பங்களும் அவற்றின் 
அங்கங்களும் , ஸ்திர் , புருஷ , தேவதா ரூபங்களும் சுபத்தைக் 
கொடுக்கும் அளவுகளைக் கொண்டே செய்யவேண்டும் . 
ஆயம் அதிகமாகவும் வ்யயம் குறைவாகவும் இருப்பது 
தனத்தைக் கொடுக்கும் . வாரம் , நக்ஷத்திரம் இவை 
சுபத்தைக் கொடுக்கக்கூடியவையாகவும் யோனி சுத்தமாக 
லும் இருப்பது விருத்தியைத் தரும் . நக்ஷத்திராம்சம் , ராசி , 
திதி , யோனி இவைகள் 

விருத்திசெய்யக் 
கூடியவையான அளவுகள் அரசனுக்கு நன்மையைச் 
செய்யக்கூடியதாகவும் இருக்கவேண்டும் . ஹரி : ஓம் . 

சுபம் உண்டாகட்டும் . 

இவ்வாருக ஆயாதி லக்ஷணம் முற்றிற்று 
1. இந்த சுலோகம் திருத்தவோ பொருள் கொள்ளவோ 
கூடவில்லை. 


ஆயுளை 


